தித்த மருத்துவம்‌ 


என்னும்‌ 
களஞ்சியம்‌ 


மணவரழ்க்கை மகிழ்ச்சிக்கும்‌ 
மருத்துவத்‌ தேர்வுக்கும்‌ பாடநூலாய்‌ அமைந்தவை 


Hf 


ஆத்சிரியர்‌₹ 


பெரும்புலவர்‌ கவி மணி டரக்டர்‌ 


௪, ஆறுமுககாதா 
மருத்துவ அலுவலர்‌ (ஓய்வு) 

- (வடபழநி ஆண்டவர்‌ திருக்கோவில்‌) 
சித்த மருத்துவ ஆய்வாளர்‌ 


1 


பதிப்பமைப்பு' : ்‌ 
ஓம்‌ சங்கரானந்தர்‌ மருந்தகம்‌ மற்றும்‌ சித்தா- ஆயுர்வேத 
குருகுலம்‌ & பாவலர்‌ பதிப்பகம்‌ விஸ்வதாதப்பேர்‌-627783 
நெல்லை மாவட்டம்‌ 


ஐந்தாம்‌ பதிப்பு வெளியிட்டோர்‌: ... 
சண்முகானந்தா புக்‌ டிப்போ 
87, 1.6. முதலி தெரு, சூளை, 
சென்னை--1 12 
பதிப்புரிமை ஆசிரியருக்கு ள்‌ 
காபிரைட்‌) விலை ரூ.40 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshr 
3 Prey தி 


நூல்‌ விபரம்‌ | 


சித்த மருத்துவம்‌ என்னும்‌ நல்வாழ்வுக்‌ களஞ்சியம்‌ 


ஆசிரியர்‌: பெகும்புலலர்‌, சுவிமணி டாக்டர்‌ 

௪, ஆறுமுகநாதர்‌ | 
முதற்‌ பதிப்பு 1978 - 
இரண்டாம்‌ பதிப்ப 1988 . 13 
மூன்றாம்‌ பதிப்பு41991 
நான்காம்‌ பதிப்பு 1994 
ஐந்தாம்‌ பதிப்பு ஆகஸ்ட்‌ 1997. 


பதிப்புரிமை ஆசிரியருக்கு. 
தாளின்‌ தன்மை: செய்தித்தாள்‌ 
நூலின்‌ அளவு 1/8 கிரவுன்‌ 
அச்செழுத்து அளவு 10 புள்ளி, 
பக்கங்கள்‌ 214, 
படிகள்‌ 1000, 
நூல்‌ விலை ரூ. 40 
ச்சீட்டோர்‌; சீனிவாசா அச்சகம்‌, 67, டி.கே.முதலி தெரு 
. சூளை சென்னை-—112. 


;தா- ஆயுர்வேதா குருகுலம்‌, பாவலரீ பதிப்பகம்‌ 
- விஸ்லநா தப்பேரி 627788 நெல்லை மாவட்டம்‌ 
வராசு தெரு, எம்‌.ஜி,ஆர்‌, நகர்‌ சென்னை -85, 


வரிசை 


10 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Acade ர்‌ 
ப ட சல்‌ கறத ப 2 பு க்‌ ததக கம வ்‌ 


பொருளடக்கம்‌ 


வெற்றிக்‌ கணபதி போற்றி 
வரலர்ற்றில்‌ சித்த மருத்துவம்‌ 
தமிழ்த்தாய்‌ வாழ்த்து 
அகத்தியர்‌ ॥ஏல்களும்‌ மற்றும்‌ சி; த்தர்கள்நூல்களும்‌ 
மருற்துலப்‌ பேராசிரிய ரும்‌, மருத்துவப்‌ புலவரும்‌ 
அணிந்துரை 

பதிப்புரை 

முகவுரை 

அன்னை பரரசக்தி அருள்‌ லேண்டல்‌ 

தீராதநோய்‌ தீர்க்கும்‌ திறமான லிகிட்சை 

பொது வினாவிடை குவியல்‌ 

உடற்கூறும்‌ தத்துவங்களும்‌ 

ஆறு ஆதாரங்களில்‌ சுவாசம்‌ நடக்கும்‌ அளவுகள்‌ 
தொண்ணூற்றாறு தத்துவங்கள்‌ 

பெண்கள்‌ பூம்பெய்தலும்‌ பேறுகாலமும்‌ 
மருத்துவர்ளெம்‌ நாடி ந... விபரமும்‌ 

தமிழ்‌ மருந்து 

மருந்து செய்யும்‌ விபரம்‌ 

மருத்துவ மறைமொ ழிகள்‌ 

மருத்துவ அளவைகள்‌ 

பல்வேறு பிணி நீக்கும்‌ மூலிகைகள்‌ 
முப்பத்திரண்டு அக-வெள! மருந்துகள்‌ 
வினாத்தாள்‌ எப்படி இருக்கும்‌ 

விடை எழுதுதல்‌ எப்படி? 

மருந்துகளை சுத்திகரிப்பது எப்படி? 

பாழான்‌ சரக்குகளூம்‌ நஞ்சு முறிவுகளும்‌ 
மருந்து தரும்போது மறக்காத கீட்டுப்பாடுகள்‌ 
விஷகடிகள்‌ விபரமும்‌ மருந்துகளும்‌ 
வள்ளுவரும்‌ வண்டமிழ்‌ மருத்துகளும்‌ 


150 


ப்‌ ஷூ. ௦ 
இந்நாலா சிரியர்‌ 
பெரும்புலவர்‌ கவிமணி டாக்டர்‌ ௪. ஆறுமுகநாதர்‌ 


மருத்துவ அலுவலர்‌ (ஓய்வு) வடபழநி ஆண்டவர்‌ திருக்‌ 
கோவில்‌, விஸ்‌ நரதப்பேரி நெல்லை சீமைலயப்‌ பிறப்பிட 
மாகக்‌ கொண்டவா. 

குறுநில மன்னர்கள்‌ கோட்டை மருத்துவ ச்சித்தர்கள்‌ 
மரப்‌ வழிவந்த பெற்றோர்கள்‌ வழியிலும்‌ குறுநில வழியிலும்‌ 
தீராத நோய்களைத்‌ தீர்க்கும்‌ திறத்தினராய்‌ விளங்கலுடன்‌ 
நெல்லை சீமை விஸ்வநாதப்பேரி கல்லிடைக்குறிச்சி இலங்‌ 
கை சென்னை போன்றவற்றில்‌ வாழ்ந்தியுந்தபோது கல்வி 
மருத்துவம்‌ இலக்கியம்‌ ஆகிய துறைகளில்‌ பட்டமும்‌ அரசி 
னர்‌ பதிவும்‌ பதவியும்‌ பெற்ற பேரளராசய்விளங்கி வருகிறார்‌, 

இவர்‌ 1947 முதல்‌ இலங்கையிலும்‌ இந்தியாவிலும்‌ 
வெளிவந்த பிரபல எஏடுகளிலெஃ்லாம சித்த மருத்துவ 
வளர்ச்சிக்கான கவிதை கட்டுரைகளும்‌ எழுதி வந்ததுடன்‌ 
சமுதாய சீர்திருத்தம்‌ தொழிலாளர்‌ நலம்‌ தமிழ்‌ வளர்ச்சி 
ஆன்மீக வளர்ச்சி மற்றும்‌ பல[துறைகளில்‌ ஈடுபாடு கொண்டு 
நூற்றுக்கு மேற்மட்‌।_ அரிய ஆய்வு நூற்களையும்‌ ஆக்கி அளித்‌ 
துள்ளார்‌. ம்‌ - ்‌ 

சித்த மருத்துவ சிறப்புப்‌ பயிற்சிகள்‌ அளித்து நூற்றுக்‌ 
கணக்கான மருத்துவர்களை உருவரக்கி இருப்புதுடன்‌ 
சென்னை அரும்பாக்கம்‌ அறிஞர்‌ அண்ணா அரசினர்‌ இந்‌ 
திய மரத்துவமனை வளாகத்தில்‌ இயங்கிய சித்த மருத்துவ 
அறிவியல்‌ குழுவிவ்‌1-10-1973ல்‌ இடம்பெற்று பல ஆய்வு 
முடிவுகளை வெளியிட்டி ருக்கிறார்‌. 


., 28-10-,975ல்‌ வடபழநி ஆண்டவர்‌ திருக்கோவில்‌ 
சித்த மநத்துவமனை, மருத்துவ அலுவலராக பணியாற்றி 
பல்லாயீரம்‌ மக்களின்‌ பிணிநிக்கி ஓய்வு பெற்றுள்ள்‌ அவர்‌ 
| தொடர்ந்து மருத்துவம்‌ மற்றும்‌ எழுத்தாளர்‌ பணியினை 
ஆற்றி வருகிறார்‌. 

நூற்றுக்கு மேற்பட்ட அரிய நாற்களைப்‌ படை ளி 
ந ஆசிரியர்‌ அவர்களின்‌ அரும்பெரும்‌ படைப்பான ரப 
. துவம்‌ என்னும்‌ தல்வாழ்வுக்‌ களஞ்சியம்‌”? ஐந்தாம்‌ பதிப்பாக 
_.. . மல்‌ வெளியாகி உங்கள்‌ கையில்‌ திகழ்கின்றது படித்து 
நடக்கவிருக்கும்‌ தேர்வில்‌ வெற்றி பெறுவீர்களாக, 5 


பதிப்பகத்தரர்‌, 


2d by Muthulakshmi Research Academy 
நலம்‌! சர்ப ற புதம்‌. 


பதிப்புரை 


எவ்வகை கொடிய நோய்களையும்‌ அறுவை சிகிச்மை 
னன்ன மருந்துகளால்‌ தீர்க்கும்‌ பெருமை பட 
த்த மருத்துவம்‌ ட 


இந்த அரிய முறைகளை குறுநில மன்னர்கள்‌ கோட்டை 
மருத்துவச்‌ சித்தர்கள்‌ மரபு வழி நின்று தீராத நோய்களைத்‌ 
தீர்க்கும்‌ திறத்தினராய்‌ விளங்கி வரும்‌ நமது திலகமும்‌, பன்‌ 
ஞால்‌ ஆசிரியருமான அருட்கவிஞர்‌ மருத்துவப்‌ பெரும்புலவர்‌ 
கவிமணி டாக்டர்‌ ௪. ஆறமுகநாதர்‌ அவர்கள்‌ தங்களின்‌ 
அரிய அனுபவ முறைகளை பல்வேறு தாளிகைகளில்‌ எழுதி 
வெளியிடப்‌ பெற்ற கவிதை கட்டுரைகளை நான்‌ பார்க்க 
6£ர்ந்தபோது அவைகளை நூல்‌ வடிவாக்கிட விரும்யினேன்‌. 
அவ்விருப்பத்தின்‌ விளைவாக **சித்த மருத்துவம்‌ என்னும்‌ 
நல்வாழ்வுக்‌ களஞ்சியம்‌”? பசவலர்‌ பதிப்பகத்தின்‌ முதல்‌ 
பதிப்பாக எங்கள்‌ சண்முகானந்தர புத்தகசரலை வெளி 


மீடாக 1978ல்‌ வெளியிட்டோம்‌, இரண்டாம்‌ பதிப்பு 1983. 
லும்‌. மூன்றாம்‌ பதிப்பு 1991லும்‌ நாஸ்காம்‌ பதிப்பு 1994 


லும்‌ ஐந்தாம்‌ பதிப்பு பதப்‌ வெளியிட்டு மகிழ்கின்றோம்‌, 


அன்புடன்‌ 


! சென்னை-112 கேம; பாலசுந்தரம்‌ 


EC 0. In 1916 Domain. Digitized by Muthulakshmi Research Acad 


. 


| 
| 


3. 


2: 


அணிந்துரை 


ஒரு துறையின்‌ தேர்ச்சி அநுபவ முதிர்ச்சி 
உள்ளவர்கள்‌ அத்துறையில்‌ பயனை த்துய்க்க 
வருபவர்க்கு வழிகாட்டல்‌ மரயே ஆகும்‌ 2 
வண்ணத்தமிழ்‌ மருத்துவர்கள்‌ செயலில்‌ கண்ட 6ல்‌ 
பெருமேரு சிகரமென உயர்ந்திருக்கும்‌ 
பருலகில்‌ சித்த மருத்துவம்‌ முதலில்‌ நிற்கும்‌ 
திருத்தபலர்‌ எழுந்திட்டார்‌ பல்லாண்டாக 
தீவிரமாய்‌ உ்வைத்துப்‌ புதுயுகங்‌ கரண்கின்ார்‌! 


சித்தமருத்‌ துவத்துறையில்‌ நீண்ட காலம்‌ 
தெளிந்த அனுபவம்‌ பயிற்சி முதிர்நீத்‌ அன்பச்‌ 
சத்துள்ள தமிழ்க்‌ கவிஞர்‌ சான்றோர்‌ தம்பால்‌ 
தனியன்பு சொரிகின்ற மருத்துவரரவார்‌ 
நத்துநவ ஆறுமுகநாதர்‌ இந்த டட பதி 
நன்னூலை உயர்வாக படைத்துள்ளாரகள்‌ 
சித்தமருத்துவ ஆழக்கடலில்‌ மூழ்கிச்‌ 
சிறந்த பல முத்துக்களைத்‌ தேடித்தந்தார்‌! 


மணங்கமழும்‌ முல்லைமலர்மீன மொய்க்கும்‌ 
வண்டுநிகர்‌ இளம்‌ மருத்துவ மணிகட்ல்லாம்‌ 
குணங்கமமும்‌ சித்தமருத்துவ முறையைக்‌ காட்டி 
குதூகல்மரய்‌ சின்னஞ்சிறு கேள்விக்கெல்லாம்‌ 
மணங்கமழும்‌ பதிலுரைத்து தெளிய வைத்து 
மக்கள்‌ நலம்‌ உலக நலம்‌ காக்கின்‌ றார்கள்‌ 
கணங்கமழும்‌ அனுபவமும்‌ தேர்ச்சிபெற்று 
'களிப்பெய்த வழிகாட்டி வாழ்க, இந்நூல்‌! 


மாமதுரகவி வி.வே. முருகேச ப்பாகவதர்‌ 
ஆசிரியர்‌ *மதுரகவிஞன்‌”? 


செங்கை மாவட்ட தமிழ்க்‌ கவிஞர்‌ மன்றத்தலைவர்‌ 
வில்லிவாக்கம்‌--சென்னை-600048, 


by Muthulakshmi Research Academy 


அசல கனவ க வை ங்கி வரு ததை 


வெற்றிக்கணபதி போற்றி 


இவற்றி தரும்‌ ஐயன்‌ விஜயக்‌ கணபதியை 
பற்றிநின்ற பேர்கட்கு பலம்பெருகும்‌ - சுற்றி 
வரவினைக ளோடும்‌ வளம்‌, கல்லி நலங்மோகும்‌ 
திருவருள்‌ சேருமென்றே செப்பு! 


(வேறு) 


சிவனார்‌ உமையாள்‌ திருமகனெ 
தீந்தமிழ்‌ மூன்று அருன்வோனே? 
'நலமாம்‌ நதியின்‌ நாயகனே 
நற்கந்தப்‌ பெருமாள்‌ சோதரனே 
சிவானந்தத்‌ திருவே யானைமுக, 
சற்குருவான பெருமானே? 
சிவானந்தச்‌ சுடரே விநாயகனே 
திருவடி சரணம்‌ ஓம்‌ கணபதி ஓம்‌ 


௩ 


மருத்துவப்‌ பேராசிரியரும்‌ 
மருத்துவப்‌ பெரும்புலவச்‌ 
மூத்துகருப்பனார்‌ 3 

மாண்புடன்‌ வாழ்க 


உ 


முருகா ஓம்‌ 
உங்கள்‌: “நோய்‌ நீங்கவேண்டுமா? 


உடற்‌ பீணிகள்‌' நீங்க இறைவன்‌ மூலிகையை படைத்து 
நமக்கு வழங்கியுள்ளதை சித்தர்கள்‌ தவ வலிமையரல்‌ 
அறிந்துநமக்கு காட்டியுள்ளதை சித்தர்கள்‌ [தவவலிமையால்‌ 
அறிந்து நமக்கு காட்டியுள்ள சித்தர்கள்‌ வழி பாரம்பரி 
யத்தை சார்ந்த நாங்கள்‌ ஆழ்ற்தறிந்து' நாள்பட்ட நோய்‌ 
களாத்‌ தீர்க்கும்‌ வகையிலா ன முயற்சிகளைச்‌ செய்து குண 
மளித்து வருகிறோம்‌. 
எனவே தோற்பிணிகள்‌. மேகம்‌, இருமல்‌, கசம்‌ பாரிச 
வாதம்‌, கீல்வாதம்‌ (மூஃ்டுவலி) சூலை, யானைக்கால்வீஃ்கம்‌ 
வாதம்‌;;மூலம்‌. குன்மம்‌, சோகை, பாண்டு, மரமாலை 
வெள்ளை, வெட்டை நரம்புத்‌ தளர்ச்சி பலகீனம்‌ நீரிழிவு 
சாம்பற்‌ படை வெண்புள்ளி இளம்கரை மற்றும்‌ . பெண்‌ 
தொடர்பான நோய்களுக்கும்‌ ஆண்‌-பெண்‌ ஆரம்பப்‌ புற்று 
நோய்களுக்கும்‌. 
மகளிர்‌ நோய்களாவன:- மாதவிடாய்‌ தொல்லைகள்‌ 
பெரும்பரடு குழந்தைப்‌ பேறின்மை மற்றும்‌ பலவகை நோய்‌ 
களுக்கும்‌. 
குழந்தைப்‌ பிணிகளாவன:- இளம்பிள்ளை வாதம்‌ 
மாந்தம்‌ வலிப்பு மற்றும்‌ அனைத்து நோய்களுக்கு மும்‌ நம்பிக்‌ 
கைக்கு பாத்திரமான முறையில்‌ சிகிச்சைகள்‌ | பெய்யப்‌ 
பெறும்‌, 
விபரங்களுக்கு ஆலோசனைக்‌ கட்டணம்‌ ரூ, 30 அனுப்‌ 
பினால்‌ ஆய்வு செய்து மருந்துக்‌ கட்டணம்‌ தெரிவிக்கப்படும்‌ 
பணம்‌ அனுப்பினால்‌ 10 தினத்தில்‌ மருந்து தயாரித்து 
.... தங்களுக்கு தெரிவிக்கப்‌ பெற்றதும்‌ நேரில்‌ வந்து வாங்கிச்‌ 
| செல்ல வேண்டும்‌, i 
கவிமணி டாக்டர்‌ எஸ்‌. ஆறுமுகநாதன்‌ 
ஓம்‌ சங்கரானந்தா சித்தர்‌ மருந்தகம்‌ 
22, தேவராசு தெரு ஏம்‌.99, ஆர்‌; நகர்‌ சென்னை-78 
. மேற்கண்ட முகவரிக்கும்‌. கீழ்க்கண்ட சண்முகரனந்த ச 
க. வதர நிலையம்‌ 67, டி, கே, முதலி தெரு. சூளை சென்னை-ஃ 


11 க்கும்‌ ரூ, £ ப படல்‌ பட பந்தும்‌ பட பல்‌ 
எட்ட அடைக்கும்‌) ல்‌ 


| y Muthulakshmi Research Academy 


டே 1} 


சித்த மருத்துவம்‌ 
என்னும்‌ 
நல்வாழ்வுக்‌ களஞ்சியம்‌ 

பொது வினா? விடை! குவியல்‌ 


] 5 ட] 
o ௦2௦2 2 


அழுஞ்சி வேர்ப்பட்டையின்‌ குணம்‌ என்ன ? 
இதை உலர்த்தி இடித்து வஸ்திரகாயம்‌ செய்து ஆழாக்‌ 
குப்‌ பசுவின்‌ பாலில்‌ (ஒரு தோலா) 12 கிராம்‌ சூரணம்‌ சேர்த்‌ 


'துச்‌ சாப்பிட்டு வரச்‌ சகலவிடங்களும்‌, சுவாச காசம்‌, மந்தார 
காசம்‌ கிருமிகள்‌ கரப்பான்‌ கிரந்திகள்‌ தீரும்‌. 


இம்பூரல்‌ இலை எதற்கு உதவும்‌ 7 
இரத்த வாந்தி, ஈளை இருமல்‌, [உடற்கொழுப்பு ஆகி 


"யவை நீங்கும்‌. 


தத்த சூரியின்‌ வித்து எதற்கு உதவும்‌? 

1 , சீதபேதி, பெருங்கழிச்சல்‌ சீதக்கழிச்சல்‌, செரியாக்‌ 
தமிர்சல்‌ தீரும்‌. 
(அடைக்‌ கஷாயம்‌ செய்வது எப்படி ? 
மரம்‌, செடி, கொடி, வேரினங்கள்‌, கனி, வித்து, பூ, . 
இலை, பிசின்‌, பட்டை, கட்டை இவைகளைக்‌ சேர்த்து 
இடித்து காய்ச்சுவது, கடினமான வேரினங்களை 7 நாளும்‌ 
(கொடி நரம்புகளை 8 நாளும்‌ இலை, பட்டை, மாமிசம்‌, 
கிழங்கு ஆகியவற்றை ஒருநாளும்‌ காய்ச்சச்‌ சாறு இறங்கும்‌, 


மாத்திரை அரவையில்‌ எப்பக்குவத்தில்‌ எடுப்பது ? 
. . கல்வத்திலும்‌ குழவியிலும்‌ பற்றாமல்‌ குழவியுடன்‌ - 


புரண்டு வரும்‌ சமயம்‌ எடுக்க வேண்டும்‌. 


ந ட ccd In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


2 
ஒரு எருவு என்பது எத்தனை தோலா. ? 
பதினைந்து தோலா: இருக்க வேண்டும்‌ (1-ரூபாய்‌ 1 
தோலா - சுமார்‌ 12-கிராம்‌. A | 
காடைப்புடம்‌ என்றால்‌ என்ன ? 
[ஒரு வரட்டியில்‌ புடமிடுவதற்கு காடைப்புடம்‌ என்று பெயர்‌! 


இயற்கை உலோகம்‌ எத்தனை : ? 
இயற்கை உலோகங்கள்‌ எட்டு லகைப்படும்‌. அவை! 
யாவன: தங்கம்‌, வெள்ளி, செம்பு, இரும்பு, உருக்கு, நாகம்‌, 
வெள்ளீயம்‌, காரீயம்‌. | 
செயற்கை உலோகங்களின்‌ பெயர்‌ ஏன்ன ? 


வெங்கலம்‌, தரா, பித்தனை ] முதலியன தனது 
உலோகங்கள்‌ எனப்படும்‌. 


இரும்பு எந்த பூதத்தைச்‌ சேர்ந்தது ? . 
வாய்வு பூதத்தைச்‌ சேர்த்தது. - ட y 
செயற்கை உப்புகள்‌ எத்தனை ? . | 
செயற்கை உப்புகள்‌ பதினைந்து ஆகும்‌, அவை இற்‌ 
துப்பு, பொருட்டுப்பு, வெங்காரம்‌, துருசு, எவட்சாரம்‌, நவச்‌ 
சாரம்‌, சத்திச்சாரம்‌, ஏகாம்பரம்‌, கெந்தியுப்பு, தில்லைவணம்‌ 
கெந்திலவணம்‌ என பதினைத்து வகைப்படும்‌. 
ஆகாச உப்பு என்பது எது 2 
பூநீறுதான்‌ ஆகாச உப்பு எனப்படும்‌: 
பாஷாணங்களில்‌ இயற்கைப்பாஷாணம்‌, செயற்கை 
பாஷாணம்‌ ஏன்பவற்றைப்‌ பிரித்துக்‌ கூறுக. 
பாஷாணங்கள்‌ 64. வகைப்படும்‌. இவற்றுள்‌ இயற்கைப்‌ 
பாஷாணங்கள்‌ 32 ஆகும்‌. 
உப்பு. (நீர்‌) அம்சமுள்ள பாஷாணம்‌ எது 2 
குதிரைப்பல்‌, சங்கு, வெள்ளை, சாவற்பூ ஆகியவை 
. அப்பு அம்சமுள்ள பாஷாணங்கள்‌ ஆகும்‌. 
_உபசரக்குகள்‌ (ரசம்‌) எத்தனை 2 
ழ்‌ உபசரக்குகள்‌ 120 ஆகும்‌. 
ம்மன்‌ எந்த சரக்கைச்‌ சேர்ந்தது ல 
உபரச சரக்கைச்‌ சேரந்தது 
main. Digitized by Muthulakshmi Research Academy 


3 

மருந்துகள்‌ தயாரிக்கும்‌ கருவிகள்‌ எத்தனை ? 

மருத்து. தயாரிக்கும்‌ கருவிகள்‌ 19 வகைப்படும்‌. அவை 
யாவன: கல்வம்‌, கரண்டி, அகல்‌, குப்பு, அடைப்பான்‌ சலாகை 
சட்டி, மூசை(குகை) , சீலை, களிமண்‌, வரட்டி, மணல்‌ விறகு 
சுண்ணாம்பு, சரி, குழி, புடம்‌, அடுப்பு, துருத்தி முதலியன. 
சேவற்புடம்‌ என்றால்‌ என்ன 7 

10 (பத்து) வறட்டி கொண்டு புடமிடுவதற்கு சேவற்புடம்‌ 
என்று பெயர்‌, 


இரட்டைத்‌ துருத்தி என்றால்‌ என்ன 2? 


சுண்ணத்துக்கு ஒரு -துருத்தியும்‌, சத்து முறைகளை 
உருக்க இன்னொரு துருத்தியும்‌ உதவும்‌ (சத்து- அப 


பஞ்சமூலம்‌ என்பது ஏன்ன ? 


பெருமருந்து; போரத்தை, சிறுகுதிஞ்சா, தேக்கு, சுக்கு, 
ஆகிய ஐந்து சரக்குகளுக்கு பஞ்சமூலம்‌ என்று பெயர்‌. 


இரசத்தின்‌ வர்க்கங்கள்‌ எத்தனை ? 
இரத்தின்‌ வர்க்கங்கள்‌ ஐந்துவகைப்படும்‌. அவை, இரசம்‌ 


| இராஜேந்திரன்‌, சூதம்‌, மிஸ்ராசம்‌, பாரிதம்‌ என்ப வயாகும்‌ 


பாஷாண சரக்குகளின்‌ கட்டுகளுக்கு பரீட்சை ஏன்னு 


முறைப்படி கட்டப்பட்ட பாஷாணம்‌ இலிங்கம்‌, தாளகம்‌, 


இரசம்‌,, கந்தகம்‌, கெளரி, . நவச்சாரம்‌, வெடியுப்பு, சீனம்‌, 
வீரம்‌, பூரம்‌ ஆகியவைகளை நெருப்பிலிட்டு உருக்கினால்‌ 


] 
i 
| 
| 


| புகையாமல்‌ உருகவேண்டும்‌. ்‌ 

தாகம்‌, வெள்ளீயம்‌, காரீயம்‌ இவைகள்‌ உருக்கு முகத்‌ 
தில்‌ புகையாமல்‌ உருகி, கண்விட்டு ஆடவேண்டும்‌. 

கரியுப்பு, இந்துப்பு, . வெடியுப்பு ஆகிய உப்பினங்களின்‌ 
கட்டுகளை உருக்கினால்‌ வெடிக்காமலும்‌, எரித்து போகாம 
லும்‌ மணியாக நிற்பதேயாகும்‌. இவையே சரியான பரீட்சை 
| யாகும்‌, ்‌ 
மாத்திரைகளின்‌ வயது என்ன? 


12 மாதங்கள்‌ (1 ஆண்டு), - ்‌ 
0-0. In Public தப by Muthulakshmi Research Acad ல்‌ 


க 


புற மருந்துகள்‌.எத்தனை ? 2 

புற மருந்துகள்‌ முப்பத்திரண்டு வகைப்படும்‌: 
ஒரு கழஞ்சு என்பது எத்தனை குன்றியெடை ? 

ஒரு கழுஞ்சு என்பது நாற்பது (40) குன்றி எடை. 
காமாலை ரோகத்தின்‌ பொதுக்‌ குறியும்‌ மேற்படி 
ரோகத்தின்‌ அசாத்திய குறியும்‌ என்ன தட்ட 

நோயாளியின்‌ கண்கள்‌ தோல்‌, தகம்‌, முகம்‌, இவைகள்‌ 
பசுமை நிறங்கொள்ளுதல்‌; மலம்‌, சிறுநீர்‌ செந்நிறமாக 
மாறும்‌ அல்லது மஞ்சள்‌ நிறமாக இருக்கும்‌; உணவு செரி 
யாமை, உடல்‌ அழற்சி அரோசிகம்‌ ஆகியவற்றால்‌ உடல்‌. 
பலம்‌ குன்றுவதால்‌ நோயாளி துன்புறுவான்‌. ்‌ டீ 

இந்த நோய்‌ பதின்மூன்று வகைப்படும்‌ அவைகளாவன்‌? 
வாதகாமாலை, பித்தகாமாலை, சிலேத்தும காமாலை, பித்த; 
காமாலை, பித்தவாத காமாலை; வாதசிலேத்துமகாமாலை, 
தொந்தகாமாலை, ஊதுகாமாலை, வறட்சிக்காமாலை, 
மஞ்சள்‌ காமாலை, அழற்காமாலை, செங்கமலக்காமாலை 
_கும்பகாமாலை 'முதலியவையாகும்‌. 


இவற்றுள்‌ பித்தகாமாலை, மஞ்சல்‌ காமாலை, சிலேத்தும. 
காமாலை, ஊதுகாமாலை, வறட்சிக்காமாலை, வாதசிலேத்‌ 
.துமகாமாலை, பித்த சிலேத்துமகாமாலை ஆகிய ஏழும்‌ சிகிச்‌ 
சைக்கு வசப்படும்‌. மற்ற ஆறும்‌ அசாத்தியம்‌. 
மலம்‌, சிறுநீர்‌ கருப்பாகவோ மஞ்சளாகவோ இருந்தா 

த்‌ லும்‌. உடல்‌ வீக்கம்‌ அதிகமாக இருந்தாலும்‌ முகம்‌ சிவந்து: 

்‌ .. சிறுநீர்‌ விடும்போது எரித்தாலும்‌ எளிதில்‌ குணமாகாது. 
மகோதரம்‌ என்றால்‌ என்ன? | 
மகோதரம்‌. என்பது மண்ணீரல்‌, கல்லீரல்‌ கோளாறு 

களால்‌ ஏற்படுகிறது. பற்ற ்‌ 

* .பசிதீபனம்‌ குறைவதாலும்‌ செரியாமையாலும்‌ பக்குவமா! 

காத பதார்த்தங்கள்‌ கெட்டுப்போன பதார்த்தங்களை உண்ப 
தாலும்‌ பழைய மலம்‌ சேர்ந்து கட்டிப்‌ போவதாலும்‌ இற்‌ 

-. நோய்‌ ஏற்படுகிறது: மேலும்‌ எக்காரணம்‌ பற்றியோ குடல்‌ 


.  கிழிவதாலும்‌. ஓட்டை விழுவதாலும்‌ ஏற்படுகிறது. 
ட்‌ பிரமியம்‌ வெள்ளை வெட்டை ஆகிய நோய்களின்‌ முக்கிய) 
- குறிப்புகள்‌ என்ன? இந்த நோய்கள்‌ எதனால்‌ உண்டாகிறது; 


00-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Acaderny 


i 


5 


மாதவிலக்கான பெண்களிடமும்‌, வேசியரோடும்‌, 
நோயுற்ற பெண்ணோடும்‌ உடலுறவு கொள்ளுதல்‌ அதிகப்‌ 
புணர்ச்சியாலும்‌ மூலத்தில்‌ அக்கினி மிஞ்சி, தாதுக்கள்‌ யாவும்‌ 
கெட்டு-பிரமியங்கள்‌ நீரடைப்பு, கல்லடைப்பு, சதையடைப்பு, 
வெள்ளை, வெட்டை, கிரந்தி, சூலை அரையாப்பு, பவுத்திரம்‌ 
பிரமேகம்‌ கிரிச்சரம்‌, மதுமேகம்‌, நீரிழிவு ஆகியவை உண்டா 
கின்‌ றன. இந்த தோயின்‌ வகைகள்‌ 21 ஆகும்‌. 


பெரும்பாடு அல்லது துவாலை வர காரணம்‌ ஏன்ன ? 

சுகதேகியான பெண்களுக்கு ' 28 நாட்களுக்கு ஒருமுறை 
மாதவிடாவ்‌ ஏற்பட்டு 9 முதல்‌ 5 நாட்கள்‌ சூதகம்‌ வெளிப்படும்‌ 
இவற்றுக்கு மாறுபட்டு முன்னோ பின்னோ மாதவிடால்‌ ஏற்‌ - 
பட்டு அதிகமாய்‌ சூதகம்‌ வெளியாகிப்‌ பசியின்மை செரியாமை 
அதிகப்‌ பலவீனம்‌, தலைவலி, கை கால்‌ அசதியுடன்‌ இருப்‌ 
பது முதலியவற்றிற்கு துவாலை என்று பெயர்‌. பப்‌ 

கருப்‌ பையில்‌ அதிக இரத்தம்‌ ஊறுதலாலும்‌ கருச்சிதை 
வாலும்‌ வெட்ப்தட்ப மாற்றத்தாலும்‌ கருப்பை நாதசயம்‌ 
நாதவாகி கருப்பை உட்புறச்‌ சவ்வு ஆகியவற்றில்‌ எற்படும்‌ 
வீக்கத்தாலும்‌ பெரும்பாடு ஏற்படுகிறது. * 

பெரும்பாடாரக்‌ கழியும்‌ இரத்தம்‌ செவ்விள நீர்‌ போன்‌ 
றும்‌ இறைசசி கழுவிய நீர்‌ போன்றும்‌ இருக்கும்‌. 2 


க்ஷயரோகத்தின்‌ சாத்திய அசாத்தியம்‌ என்ன ? . 


இந்த: நோயின்‌ ஆரம்பத்தில்‌ மிகவும்‌ உடல்‌ நலிந்து 
கொடுக்கும்‌. மருந்தின்‌ வீரியத்தைத்‌ தாங்கி கொள்ளாதவ' 
னாக இருந்தால்‌. அசாத்தியமாகும்‌. ்‌ ்‌ 
- குழந்தைகளுக்கு வரும்‌ வலிப்பு இகிவுகளுக்குக்‌ 
காரணம்‌ ஏன்ன ? 


பயத்தாலும்‌ வயிற்றுக்‌ கிருமிகளாலும்‌ .கீழே விழுந்து 
அடிபடுதலாலும்‌ மூளை இருதய பலவீனத்தாலும்‌ அம்மைக்‌ 
காய்ச்பய்‌ கணை மாந்தம்‌ ஆகியவற்றாலும்‌ வலிப்பு இசிவு . 
முதலியவை ஏ ற்படுகின்‌ றன... த்த 
மாந்தம்‌ உண்டாக்கும்‌ உணவுகள்‌ எவை £ 

எருமைப்பால்‌, நெய்‌, நன்றாக பழுக்காத பழம்‌, தேங்‌ 
காய்‌, இளநீர்‌, கடலை; புளித்தமோர்‌, மாம்பழம்‌, பலாப்‌ 
பழம்‌, உளுந்து, 'மொக்சை, சர்க்கரை, வள்ளிக்கிழங்கு, 
புளியங்கொட்டை, மீன்‌, மாமிசம்‌ முதலியன மாந்தம்‌ உண்‌ . 
“ பாக்கும்‌ உணவுகளாம்‌. DS தி ம்‌ 


்‌ CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


6 


வாதரோகியின்‌ சரீரக்‌ குறிகள்‌ என்ன 7 

வாத நாடியானது..தன்னிலையிலிருந்து அதிகமானால்‌ 
'வாய்வினால்‌ தேகமெல்லாம்‌ குத்தும்‌ கை கால்‌ சந்து பெசந்து 
கள்‌ உளையும்‌ கால்‌ கை ஒரு பக்கமாக முடங்கும்‌. குனிந்தால்‌ 
நிமிரவொட்டாது திமிருண்டாகும்‌ உடல்‌ பொருமூம்‌ குடல்‌ 
புறட்டும்‌. அன்னஞ்‌ சுருங்கும்‌, வயிறு மந்திக்கும்‌, பொருமும்‌, 
மலமூத்திரங்களைக்‌ கட்டும்‌ அபானஞ்‌ சுருங்கும்‌, நாக்கும்‌ 
புளிக்கும்‌, தாது: நட்டமாகும்‌, கழிச்சலும்‌ உண்டாகும்‌. ” 
பித்தரோகம்‌ வராமல்‌ தடுப்பது எப்படி ? 

இந்த நோயாளிக்கு இனிய சுவையுள்ள பேதி மருந்து 
களில்‌ ஒன்றைக்‌ கொடுத்து மேல்‌. பாகத்தில்‌ ஏறி நிற்கும்‌ 
இரத்த பித்தத்துடன்‌ கபகத்தையும்‌ கீழ்நோக்கி வரும்படி. 
செய்வதால்‌ நோயாளி சுகமடைய ஏதுவாகிறது. ஆகவே 
.இது சாத்தியமாகும்‌. ன்‌ 


இரத்த பித்தரோகத்தின்‌ குணங்கள்‌ என்ன ? 
இப்நோய்‌ உண்டாகும்‌ முன்பு தலைம்ராரம்‌ அரோசிகம்‌ 


குளிர்ச்சியில்‌ மிக்க விருப்பு உடலில்‌ அனல்‌ ஏற்படூவது புளித்த : 


ஏப்பம்‌ வாந்தி இருமல்‌ பெருமூச்சு தலைசுற்றல்‌ உடல்‌ மிகவும்‌ 
, வாட்டமடைவது இப்நோயாளியின்‌ முகத்திலிருந்து மீன்‌ 
கவிச்சு போன்ற வாடையும்‌ மிக்க துருப்பிடித்த அயத்தினு 
டைய வாசனையும்‌ உண்டாவதுடன்‌ வயிற்டிலிருந்து இரைப்‌ 
பையின்‌ விகற்பத்தால்‌ ஏற்படும்‌ ஒரு நாற்றமுடைய வாசனை 
உண்டாகுதல்‌ தொண்டைக்கம்மல்‌ கால்கள்‌ நாக்கு நகம்‌ முத 
லிய அவயங்களில்‌ சிவப்பு பஞ்கள்‌ இலைப்பச்சை போன்ற 


1 நிறங்கள்‌ ஏற்பட்டால்‌ கண்களில்‌ ஏற்படும்‌ இந்த நிறங்களின்‌ 


அம்‌ 


காரணமாகச்‌ சிவப்பு மஞ்சள்‌ நீலம்‌ இந்த நிறங்களைப்‌ பகுத்‌ 
தறிய முடியாமற்போவது கனவில்‌ சிவப்பு நிறமான வஸ்து 


களை பார்ப்பது முதலியவை இர்த்த பித்தரோகத்தின்‌ 
குறிகளாகு ய a 


காகத்தின்‌ (ஆஸ்துமா) குணம்‌ என்ன 7 
' இறைப்பையின்‌ கோளாரறாலும்‌ புழுதி புகை இவற்றாலும்‌. 
அதிகமான போகத்தாலும்‌ மிகவும்‌ : குளிர்ச்சி ஈர நைம்புள்ள 
இடங்களில்‌ வசிப்பதரலும்‌ ஏற்படுகிறது இது 5 வகையாகும்‌. 


a Coa 0. 1 Public Domain. Digitized by.Muthulakshmi Research ௫5011. 


7 


பித்த அதிசாரம்‌ என்றால்‌ என்ன 7 
மலமானது அதிகம்‌ வறண்டு நுறை நுறையாகக்‌ கழிதல்‌, 
வாதம்‌ அதிகமாகி உடல்‌ ஆதியந்தமும்‌ வலி உடம்பு கை கால்‌ 
இவைகளில்‌. வீக்கம்‌ உடம்பில்‌ அதிகமான வெப்பங்களால்‌ 
உடல்‌ வெளிறல்‌, தலைவலி, வாந்தி, வயிற்றுவலி, இருந்து 
வருவதற்கும்‌ பித்த அதிசாாம்‌ என்று பெயர்‌ 
கிராணி ரோகங்கள்‌ எத்தனை வகை 7 : ப்‌ 
கிராணி ரோகங்கள்‌ பதினோரு வகைப்படும்‌, இவற்றுள்‌ 
பித்த அதிசாரம்‌ சுர அதிசாரம்‌, விதுமா சீரணம்‌ ஆகிய 
மூன்றும்‌ சிகிச்சைக்கு வசப்படும்‌. 
விஷபேதி உண்டாவது எப்படி ? 
வாத - பித்த - கப தோஷங்களில்‌ தனித்தோ அல்லது 
தொந்தித்தோ ஏற்படுவதுண்டு. > 
குன்ம ரோகத்தின்‌ முக்கிய குணம்‌ என்ன ? 

- சுரம்‌, வாந்தி, அதிசாரம்‌ முதலியவற்றாலும்‌ உடற்‌ 
கொதிப்புடன்‌ மெலிந்திருப்பவனுக்கும்‌ வாய்வை அ.திகப்படுத்‌ 
தும்‌ உணவுகள்‌ புசிப்பதாலும்‌ அதிகமாய்ப்‌ பட்டினி இருப்ப 
தாலும்‌ நீந்துதல்‌, அபான வாயுவை அடக்குதல்‌, கெட்டுப்‌ 
போன ஆகாரம்‌. உண்பதாலும்‌ ஏற்படுகிறது. ப்‌ 

்‌ மூலரோகம்‌ எத்தனை வகை 7 
மூலரோகம்‌ ஒன்பது (9) வகைப்படும்‌. 
- வாதரோகம்‌ எத்தனை வகைப்படும்‌ பத 
வாதரோகம்‌ எண்பது (80) வகைப்படும்‌ 
நீரிழிவு ரோகத்தின்‌ குணம்‌ (பிரமேகம்‌) என்ன ? 
அதிகம்‌ புணர்ச்சியாலும்‌, உடல்‌ உழைப்பில்லாது இருந்‌ 
தாலும்‌ மாமிசம்‌: பால்பண்டங்கள்‌ தித்திம்பானவை அதிகம்‌ 
உண்பதாலும்‌ பரம்பரையாகவும்‌ உண்டாகின்றன, இதன்‌ . 
வகை இருபது ஆகும்‌. . < 
பாண்டுரோகம்‌ உண்டாவது எப்படி ? 
அவசியமான சீவதாதுக்கள்‌ ஆகாரத்தில்‌ குறைவதாலும்‌ 
இரத்தத்திலுள்ள: சிவப்பணுக்கள்‌ குறைவதாலும்‌ புளிப்பு, 
உம்பு கரரச்‌ சுவைகள்‌ அதிகமாக உண்பதாலும்‌ செங்கல்‌, 
சாம்பல்‌ உண்பதாலும்‌ அதிகப்‌ புணர்ச்சியாலும்‌ எதேனும்‌ 
ஒரு காரணத்தால்‌ இரத்தம்‌ அதிகம்‌ வெளியாதலாலும்‌ ஏற்‌ 
படுகின்‌ றன. இதன்‌ வகை ஐந்து ஆகும்‌. 5 மல்‌ 
0-0. In Public Domain. Digitized by MuthulaKshmi.Research Academy  . ‘. 


8 1 
நோயணுகா விதியில்‌ ஒன்று கூறுக ? 
* திண்ண மிரண்டுள்ளே சிக்க வடக்காமல்‌ 
பெண்ணின்பால்‌ ஒன்றைம்‌ பெருக்காமல்‌ - உண்ணுங்கால்‌ 


நீர்கருக்கி மோர்பெருக்கி நெய்யுருக்கி உண்பவர்‌ தம்‌ 
பேருரைக்கிற்‌ போமே பிணி: : 


மொத்த வியாதிகள்‌ எத்தனை ? 


நாலாயிரத்து நானூற்று நாற்பத்தெட்டு (4448) ஆகும்‌. | 


சரங்கள்‌ எத்தனை வகை ? 
சுரங்கள்‌ ஏழு வகைப்படும்‌. அவையாவன: - வாத சுரம்‌, 
.பித்தசுரம்‌, சிலேத்துமசுரம்‌,” வாத பித்தசுரம்‌, வாத சிலேத்‌ 
தும சுரம்‌, ஆகத்துகந்தசுரம்‌ (தாதுகந்தசுரம்‌) முதலியன. 
மாரல்‌ சுரத்தின்‌ குணம்‌ என்ன ? 
முதலில்‌ குளிருண்டாகிப்‌ பின்‌ சுரம்‌ அடித்து வியர்வை 


உண்டாகும்‌. இத்துடன்‌ சுரம்‌ நின்று மறுபடி, மறுநாள்‌ வரும்‌ - 


இவ்விதம்‌ தினந்தோறும்‌ வருவதற்கு . முறை சுரம்‌ என்று 
பெயர்‌. ஒரு நாள்‌ விடடு ஒரு தாள்‌ வந்தால்‌ இரண்டாமுறை 
காய்ச்சல்‌ என்றும்‌ இரண்டு நாட்கள்‌ விட்டுவந்தால்‌ மூன்றாம்‌ 
முறைக்‌ காய்ச்சல்‌ என்றும்‌ மூன்று நாள்‌ விட்டு வந்தால்‌ நான்‌ 
காம்‌ முறைக்‌ காய்ச்சல்‌ என்றும்‌ சொல்வதுண்டு. . ்‌ 
அசாத்திய சன்னிகள்‌ எத்தனை ? 

அசாத்திய சன்னிகள்‌ ஏழு வகைப்படும்‌... -” 
மிரலாப சன்னி ஏத்தனை நாளில்‌ தீரும்‌ ? 

பிரலாப சன்னி 14 நாட்களில்‌ தீரும்‌, 
சன்னி வகை என்ன ? i 


1. சந்திகசன்னி, 2, அந்தகசன்னி, 3. உருத்திரசவ்னி, 


4. சித்தபிர ம்மைசன்னி, 5. சீதாங்கசன்னி, 6. தொந்திரி 
சன்னி, 7. கண்ட்புச்சனைசன்னி, 8. தவி பக்‌ 
நேத்திரசன்னி, 10. இரத்தேழுசன்னி, 11. பிரலாபசன்னி 
.... 18, சீங்குவாச சன்னி, : 18. அபின்யாச சன்னி 'எனப்‌ பல 
.... வகைப்படும்‌. ்‌ ல்‌ ்‌ லர்‌ ்‌ 
சித்த மருத்துவம்‌ தோன்‌ றிய காலம்‌ என்ன? 

ட்‌ - முதல்‌ சங்க கர்லமாகிய பதினாயிரம்‌ 


த. மருத்துவம்‌ தோன்றியது. ... 
In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


ஆண்டுகளுக்கு முன்‌ . 


ட ரும்‌ தத்‌ டப 


9 
சித்தர்கள்‌ பெயரை கூடியவரை கூறுக ? 
1. அகத்தியர்‌, 2. திருமூலர்‌, 8. காலாங்கி, 4. போகு: 
5. புலிப்பாணி, 6. சட்டமுனி, 7. மச்சமுனி, 8, இராமதேவர்‌, 
9. கமலமுனி, 10. உரோமரிஷி, 11. கருவூரார்‌, 12. இடைக்‌ 
காடர்‌, 13. சுந்தரானந்தர்‌, 14. அகப்பைசித்தர்‌, 15. பாம்‌ 
பாட்டிசித்தர்‌, 16, தேரையர்‌, 17. யூகிமுனி, 18, யாக்கோப்பு 
அகத்தியர்‌ என்பவர்‌ யார்‌ ? 
சித்தர்களில்‌ முதன்மையானவர்‌. 
சித்த மருத்துவத்தின்‌ அடிப்படை என்ன 2 
சித்தமருத்துவம்‌ முத்தோஷ அடிப்படையில்‌ அமைக்கப்பட்‌ 
டது. மக்களிடையே தோன்றும்‌ நோய்களெல்லாம்‌ வாதபித்த 
சிலேத்துமம்‌ என்ற மூன்று நாடிகள்‌ விகர்ப்பத்தாலே ஏற்படு 
கிறது. இதுவே சித்தாவின்‌ அடிப்படையாகும்‌. இந்தநோயாளி 
யைச்‌ சோதிக்கும்‌ முறை நாடிப்‌ பரீட்சையே முக்கியமானது. 
இதனை வள்ளுவனார்‌; நோய்‌ நாடி நோய்‌ முதல்‌ நாடி அது 
தணிக்கும்‌ வாய்நாடி *வாய்ப்பச்செயல்‌” என்று கூறுகின்றார்‌ 
சித்தமருத்துவம்‌ விஞ்ஞான முறையில்‌ அமைந்தது 
என்பதற்குச்‌ சான்று கூறுக. 
சித்தமருத்துவம்வாதம்‌,மருத்துவம்‌,யோகம்‌,ஞானம்‌ என்று 
நான்கு பிரிவுகளையும்‌ தன்னகத்தே கொண்டிருப்பதுடன்‌ சில 
தாழ்ந்த உலோகத்தை உயர்ந்த உலோகமாக்கும்‌ தன்மையை 
பெற்றுளளது என்பதே சித்தமருத்துவம்‌ விஞ்ஞான அடிப்‌ 
படையில்‌ அமைந்துள்ளது என்பதற்குச்‌ சான்றாகும்‌. 
சித்த மருந்துகளை உபயோகிக்கும்‌ விதம்‌ கூறுக. 
தூலதேகத்தில்‌ உடற்பிணிகளை போக்க மூலிகைகள்‌ பூக்‌ 
கள்‌ பட்டைகள்‌ வேர்கள்‌ கடைச்சரக்குகள்‌ ஆகியவற்றாலான 
சூரணம்‌, லேகியம்‌, மாத்திரை,தைலம்‌,கசாயம்‌. குடிநீர்‌-கருக்கு 
மணப்பாகு ஆகிய மருந்துகளைச்‌ செய்து ஐம்பூத அமைப்பா 
லான தேகத்தின்‌ அப்பு (நீர்‌) பூத துணையின்‌ வழியாக உட 
லில்‌ கலக்கச்‌ செய்து உடற்பீணியைப்‌ பேரக்கவேண்டும்‌. 


10 


காரண தேகத்தில்‌ தோன்றும்‌ பிறவிநோய்களுக்கு சித்த 
எனச்‌ சொல்லப்படும்‌. அணுப்பரமாணுவின்‌ தன்மையில்‌ இரச 
கல்பம்‌ என்றும்‌ மூலிகைகளின்‌ கல்பம்‌ என்றும்‌ சொல்லப்படும்‌ 
காரணத்தாலும்‌ அமைந்த மருந்துகளை செய்து உட்கொண்டு 
இயற்கையில்‌ பிறவிப்‌ பிணிகளான நரை, திரை, மூப்பு இவை 
களை நிவர்த்தி செய்தும்‌ மூச்சுப்‌ பயிற்சி செய்து ஆசனங்கள்‌ 
பிராணவாயுவின்‌ துணையால்‌ பயம்‌ சாக்காடு என்பவைகளை 
யும்‌ நீக்கிக்கொள்ள வேண்டும்‌ என்பது சித்த மருந்துவத்தின்‌ 
அடிப்படைத்‌ தத்துவம்‌ ஆகும்‌. 


சூட்சும தேகத்தில்‌ தோன்றும்‌ உயிர்ப்பிணிகளுக்கு இரசம்‌ 
கந்தகம்‌ வீரம்‌ பூரம்‌ நவலோகங்கள்‌ முதலிய சூட்சும தத்துவ 
உயிர்‌ சரக்குகளைக்‌ கொண்டு பற்பம்‌ செந்தூரம்‌ பதங்கம்‌ முத 
லான மருந்துகளைச்‌ செய்து உடலமைப்பின்‌ தேயு (நெருப்பு) 
வின்‌ துணை கொண்டு பத்து வாய்வுகளையும்‌ பத்து சீவநாடி 
களையும்‌ சம்பந்தம்படுத்தி பெருநாடி நரம்புகள்‌ வழியா 
உடல்‌ முழுவதும்‌ பரவச்‌ செய்து சூட்சம சரீர தத்துவ பேதம்‌ 
களால்‌ உண்டாகும்‌ உயிர்ப்பிணிகளை நீக்குவதாகும்‌. 
மிண்ட உற்பத்தியைப்‌ பற்றி விளக்கம்‌ கூறுக. 
விந்துவிட்ட 5ம்‌ நாளில்‌ குமிழிபோலும்‌, பத்து நாளி 
புறாமூட்டைபோலும்‌, ஒரு மாதத்தில்‌ பிண்டம்‌, இரண்டாம்‌ 
மாதத்தில்‌ மார்பு மட்டும்‌, மூன்றாம்‌ மாதம்‌ உந்தி மட்டும்‌. 
நான்காம்‌ மாதம்‌ பாதமும்‌, ஐந்தாம்‌ மாதம்‌ ௧௬ பூரணம்‌. 
ஆறாம்‌ மாதம்‌ எலும்பு, சீவன்‌, தலை மயிர்‌ நரம்புகளும்‌ எட்‌ 
டாம்‌ மாதம்‌ அறிவும்‌, ஒன்பதாம்‌ மாதம்‌ பிறப்பதுமாகும்‌. 


உடலில்‌ உள்ள நீர்ப்‌ பொருள்களின்‌ அளவு கூறுக : 


1- நீர்‌ ட 10 அஞ்சலி | 
2-சாரம்‌ 9 அஞ்சலி 
8 அஞ்சலி | 
7 அஞ்சலி . 
6 அஞ்சலி 
9 அஞ்சலி 
4 அஞ்சலி 
3. அஞ்சலி 


"ப பதறுது 


gia by Muthulakshii REbepAN Academy 


11 


10-மச்சைநீர்‌ 1 அஞ்சலி 
11-மூளை 1/2 அஞ்சலி 
12-சுக்கிலம்‌ அரை அஞ்சலி 
13-சுரோணிதம்‌ அரை அஞ்சலி 
சரீரத்தில்‌ ஏத்தனை எலும்புகள்‌ ? 
199 (நூற்று தொண்ணூற்று ஒன்பது) 
நுரையீரலின்‌ தொழில்‌ என்ன 2 
இரத்தத்தைச்‌ சுத்தமாக்குதல்‌, 
சித்தமருத்துவத்‌ திரட்டை எழுதிய ஆசிரியர்கள்‌ யார்‌? 
திரு. குப்புசாமி, திரு, உத்தமராயன்‌ ஆகியோர்‌ சித்த 
மருத்துவத்‌ திரட்டின்‌ ஆசிரியர்கள்‌. 
தத்துவம்‌ எத்தனை ? 
96 தொண்ணூற்றாறு. 
வால்வுகள்‌ பத்துக்கும்‌ பெயர்கள்‌ கூறுக. 
1. பிராணன்‌, 2. அபானன்‌, 3. வியானன்‌, 4. உதானன்‌, 
9. சமானன்‌, 6. நாகன்‌, 7. கூர்மன்‌, 8. கிரிகரன்‌, 8. தேவ 
தத்தன்‌, 10. தனஞ்செழியன்‌. 
த௫நாடிகள்‌ இருப்பிடம்‌ எது ? 
1, இடகலை: வலது கால்‌ பெருவிரலில்‌ இருந்து கத்த 
ந்ல்ல, போன்று இடது மூக்கைப்‌ பற்றி நிற்கும்‌. 


உ பிங்கலை: இடது கால்‌ பட்டப்‌ ல்‌ இருந்து வலது 
மூக்கைப்‌ பற்றி நிற்கும்‌ 
| 3. சுழுமுனை க எல்லா நாடி 
களுக்கும்‌ ஆதாரமாக (நடுநாடி) சிரசுவரை பற்றி நிற்பது. 
க. சிங்குவை: உண்ணாக்கில்‌ நின்று அன்னம்‌ தண்‌ 
ணீர்‌ முதலியவற்றை விழுங்கச்‌ செய்வது. 
5. புருடன்‌ : வலது கண்ணளவாய்‌ நிற்பது. 
| 6. காந்தாரி : இடது கண்ணளவாய்‌ நிற்பது, 
1, அத்ல்‌ ( வலது காதளவாய்‌ நிற்பது. . 


8. அலம்பு& : இடது காதளவாய்‌. நிற்பது... 
CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Acade 


௫ 
அதி 


12 

9. . சங்கினி : குறியின்‌ அளவாய்‌ நிற்பது. 

10. குரு : அபானத்தின்‌ அளவாய்‌ நிற்பது. 
பங்குனி மாதம்‌ எந்த நேரம்‌ ட பார்த்தால்‌ நஸ்றா£ 
விளங்கும்‌ 7 

இரவு நேரத்தில்‌ நாடி பார்த்தால்‌ நன்றாய்‌ விளங்கும்‌, 
பெண்களுக்கு இடது கையில்‌ நாடி பார்ப்பது ஏனல்‌? 


நாடிக்‌ கூர்மம்‌ மேல்நோக்கி இருப்பதால்‌ பெண்களுக 
இடது கையில்‌ நாடி பார்க்கப்படுகிறது. 


மரண நாடிகளைப்‌ பற்றி சில கூறுக. 

கண்ணும்‌ பல்லும்தான்‌ கருத்து கருதும்‌ மூச்சும்‌ வாய்திறந்து 
உண்ணும்வயிற்றில்‌ சேத்துமந்தான்‌ ஓடிமிகவே தானடந்தா£ 
பண்ணும்‌ மருந்து பலியாது பண்பாய்‌ சுவாசம்மேல்‌ வாங்கும்‌! 
மண்ணும்‌ விண்ணும்‌ தானறிய CA கண்டீரே, 
சரிரத்தில்‌ ஒவ்வொரு பாகத்தில்‌ எத்தனை நரம்புகள்‌ 
மொத்த நரம்புகள்‌ எத்தனை ? 

1. தலையில்‌ பதினையாயிரம்‌, 2. செவிகளில்‌ Se 
முந்நூறு, 3. இரு கண்களில்‌ நாலாயிரம்‌, 4. மூக்கில்‌ முவாய்‌ 
ரத்துமுந்நூற்றெண்பது, 5.தோள்பிடரியில்‌ஆறாயிரம்‌, 6.கன்‌ 

டத்தில்‌ஐயாயிரம்‌, 7. கரம்‌இரண்டிலும்மூவாயிரம்‌, 8.கப ந்த! 
: (முண்டம்‌) இரண்டாயிரத்துநுற்றியெழுபது, 9. இடையின்‌ கீ! 
1 எட்டாயிரம்‌, 10. விரல்கள்மூவாயிரம்‌, 11. லிங்கம்‌ ஏழாயிரய்‌ 
RN 12. மூலத்தில்‌ (குதம்‌) ஐயாயிரம்‌, 13.சந்துகளில்ரஇண்டாம்‌ 
ரம்‌. 14. பாதங்கள்‌ ஐயாயிரத்து. நூற்றி ஐம்பதாக மொத்தப்‌ 
எழுபத்தியிரண்டாயிரம்‌ (72000) நரம்புகள்‌ ஆகும்‌. 
வாதம்‌ பித்தம்‌ கபம்‌ ஒவ்வொன்றும்‌. 
தன்னிலையிலிருந்து மீறினால்‌ என்ன செய்யும்‌ 2 
வாதம்‌ தன்னிலையிலிருந்து மீறினால்‌ வால்வினால்‌ தே. 
மெல்லாம்‌ குத்தும்‌ கை-கால்‌ சந்துபொந்துகள்‌ உளையும்‌ ன; 
கால்‌ஒரு பக்கமாகமுடங்கும்‌. -குனித்தால்‌/நிமிரவொட்டா து தி 
்‌ கும்‌. உடல்‌ ருமும்‌ மலம்‌ மூத்திராதிகளை கட்டுப 
்‌ இக்க தடுப்‌ புளிக்கும்‌ தாது தட்டமாமுப 


1 hulakshmi Research Academy - 


18 


பித்தம்‌ தன்னிலையிலிருந்து மீறினால்‌, உடலில்‌ காந்த 
லும்‌, வறட்சியும்‌, உடல்‌ எரிவும்‌, நடுக்கமும்‌, உண்டாக்கும்‌. 
மண்டைக்குத்து, நாவறட்சி, கசப்பு, ஆரோசிகம்‌, தாகம்‌, 
வாந்தி, சோபம்‌, வயிற்றில்‌ காத்தல்‌, நெஞ்சறிவு, அக்கினி 
மாந்தம்‌ (நீபன சக்தி குறைதல்‌) குளிர்க்காய்ச்சல்‌, விடாக்‌ 
காய்ச்சல்‌ அஸ்திசுரம்‌ (எலும்பில்‌ சுரம்‌) பாண்டு, காமாலை, 
சோகை, மயக்கம்‌, பிரமேகம்‌ பித்தவெட்டை இவைகள்‌ 
உண்டாகும்‌. விழிகள்‌ சுழன்று குழி விழுந்து இருண்டு வரும்‌. 
நீர்‌ மஞ்சளாகவும்‌ சிவப்பாயும்‌ இறங்கும்‌. 


சிலேத்துமம்‌ அல்லது கபம்‌ தன்னிலையிலிருந்து மீறினால்‌ 
உடல்‌ காயும்‌ வற்றும்‌ வெளுக்கும்‌ மேல்‌ மூச்சும திகைப்பும்‌ 
வியர்வையும்‌ சயமும்‌ ஈழை முதலியன உண்டாதலும்‌ நெஞ்சம்‌ 
விலாவும்‌ வலி காணல்‌, இரத்தம்‌ கக்குதல்‌, நாக்கில்‌ வழ 
வழப்பு தித்திப்பான சுவை, வாயில்‌ நீர்‌ ஊறுதல்‌ நீர்‌ சிறுத்து 
இறங்குதல்‌ முதலியனவும்‌ உண்டாகும்‌. 


ஒரு குடும்பத்தில்‌, ஆண்கள்‌ இல்லாத நேரம்‌ 
பெண்களுக்கு சிகிச்சை செய்யப்போனால்‌ 
எப்படி நடந்துகொள்ள வேண்டும்‌ ? 


ஒரு குடும்பப்‌ பெண்ணை குணப்படுத்தச்‌ செல்லும்போது 
அந்த வீட்டில்‌ உள்ளவர்களின்‌ அனுமதியிலும்‌ அவர்கள்‌ முன்‌ 
னிலையிலும்‌ சிகிசசை செய்யவேண்டும்‌. அப்படிப்பட்ட சமயங்‌ 
களில்‌ அந்த குடும்ப ஆண்களையும்‌ உடன்‌அழைத்துக்கொண்டு 
போகவேண்டும்‌. மருத்துவர்‌ தன்னுடைய முகத்தை நோயா 
ளியை நோக்கிக்‌ காண்பித்தபடி நடந்துகொள்ள வேணடும்‌. 
மருத்துவர்‌ நோயாளியின்‌ வீட்டுக்குள்‌ நுழையும்போது தனது 
முகத்தைக்‌ கீழ்நோக்கி வைத்துக்கொண்டு நடக்கவேண்டும்‌. 
தன்னுடைய புத்திக்‌ கூர்மையைப்‌ பயன்படுத்தி கட்டுப்பா 
டான மனதுடன்‌ எல்லாவற்றையும்‌ கவனமாகப்‌ பார்க்க 
வேண்டும்‌: இவ்விதமாக நடந்துகொண்டுதான்‌ மருத்துவர்‌ 
நோயாளியின்‌ வீட்டுக்டுள்‌ நுழையவேண்டும்‌. 


பாம்பு கடிபட்டவனுக்கு உடன்‌ சிகிச்சை 
எப்படி செய்யவேண்டும்‌ ? 


அரிய மருந்துகள்‌ இருக்கின்றன. இவைகளைக்‌ கொண்டு 
சிகிச்சை செய்வதே முறையாகும்‌. ஆயினும்‌ அவசரகால 
உதவியாக நரகப்பாம்பின்‌ கடியாக மட்டும்‌ 


ம பல்க In மரபி மாளி இரங்கற்‌ Rose: 


14 


ஒன்றை இடித்துப்‌ பிழிந்த சாறு 2, 3, 4 அவுன்சுகள்‌ வரை 


உபயோகிக்கலாம்‌ இது நல்லபயன்‌ -தந்தபோதிலும்‌ பின்‌ பாம்‌ ' 


புக்கடிக்கு விஷ்மைகளில்‌ ஏதாவதொன்றை கொடுத்து உடம்‌ 
பில்‌ கலந்துள்ள விஷத்தைக்‌ கழித்துவிட வேண்டும்‌. 
அரளிவேர்‌, எருக்கன்பால்‌, கண்ணாடித்தூள்‌, 
ஊமத்தை, எட்டி, வீரம்‌ பாசானம்‌ முதலிய கொடிய 


சரக்குகளை தின்றவைகளுக்கு பொது முறிவு என்ன! . 


மேற்கண்டவைகளை யாரேனும்‌ ஒருவர்‌ அறிந்துவிட்டதாக 
தெரிந்தால்‌ உடனடியாக 8 முதல்‌ 10 மொச்சைகொட்டையை 
அம்மியில்‌ வைத்து அரைத்து அரை ஆழாக்கு கலக்கி உள்ளே 


கொடுத்துவிட்டால்‌ வயிற்றில்‌ இருக்கும்‌ வீஷம்‌ யாவும்‌ ' 


வாந்தியின்‌ மூலம்‌ வெளிப்பட்டுவிடும்‌. 


அரைத்த மரூந்து ஜெயநீர்‌ எத்தனை மணி நேரத்தில்‌ 


ஜீரணமாகும்‌. 


அரைத்த மருந்துகள்‌ ஜெயநீர்‌ காய்ந்த நீர்‌ ஒன்றரை 


்‌ மணி நேரத்தில்‌ ஜீரணமாகும்‌. 


மித்தரோக நிவாரணிகள்‌ எத்தனை ? 


பித்தரோக நிவாரணிகள்‌ ஐம்பத்தாறு(56)வாதரோக நிவா . 
ரணிகள்‌ அறுபத்து நான்குடன்‌ உப்பினங்கள்‌ 'உபரசங்கள்‌ 
பாசணங்கள்‌ இவை யாவும்‌ வாதரோகங்களின்‌ நிவாரணியா ': 


கும்‌. சிலேத்துமரோக: நிவாரணிகள்‌ தொண்ணூற்றாறு. 
எட்டுவிதப்‌ பரீட்சை என்றால்‌ என்ன 2 


1. மலம்‌ இதன்‌ நிறமும்‌ இளகலாதித்‌ தன்மைகளும்‌. 
2. நீர்‌ நிறம்‌ எடை மனம்‌ நுரை எஞ்சல்‌: 
3. சுக்கிலம்‌ இதன்‌ நிறமும்‌, இளகலாதித்‌ தன்மைகளுல்‌ 
4. கண்‌-இதில்‌ காணும்‌ நிறமும்‌ ஒளிவழியும்‌ நீர்பிழை 
டக 


- காது இதில்‌ கழியும்‌ குறும்பி அழுக்குமலினநீர்‌, சீழ்‌ 
இரத்தம்‌, . 


cl by Muthulakshmi Research-Academy 


எ... வி 


தி 


அ: ௮3. ஆ்ஷளரு அணக கரைய னாம்‌ 


15 


7. நாக்கு(வாய்‌) இதில்‌ சுரக்கும்‌ எச்சில்‌ நிறம்‌ வாயின்‌ 
வழியாய்‌ வெளிப்படும்‌ கோழையின்‌ நிறம்‌ இதன்‌ 
கனம்‌ பேச்சின்‌ தன்மை, 
8. மெய்‌உடம்பு இதன்‌ நிறம்‌ வடியும்‌ வியர்வை வழியும்‌ 
தன்மை, ப்‌ 
திடீரென மயக்கமேற்பட்டு மூச்சு நின்றிருந்தால்‌ 
உதவி செய்வது எப்படி ? 
மூச்சு நின்றுவிட்டால்‌ உடனே அந்த ஆளை குப்புறப்‌ 
படுக்கவைத்து மார்பின்‌ அடிப்புறத்தில்‌ ஒரு துணியைப்‌ பந்து 
போல்‌ சுருட்டி வைத்துத்‌ தலையை மார்பின்‌ மட்டத்திற்குத்‌ 
தாழ்ந்திருக்கும்படி வைத்துக்கொண்டு முகத்தை ஒருபும்மாக 
திருப்பிவைத்து அவன்‌ கைகளை மடக்கித்‌ தலைக்கு அடியில்‌ 
கொடுத்து வாயை நன்றாக திறக்கும்படி செய்தபின்‌ நோயாளி 
யின்‌ இருபுறங்களில்‌ முழங்காலில்‌ மண்டி போட்டுக்கொண்டு 
உதவி செய்பவன்‌ தனது இரண்டு கைகளையும்‌ முதுகின்‌ 
விலாப்புறத்தில்‌ உள்ளங்கையை விரித்துவைத்து அவசரப்‌ 
படாமல்‌ பலமாக அழுத்தவேண்டும்‌. அவ்விதம்‌ அழுத்தும்‌ 
போது அழுத்துகிறவனின்‌ உடல்‌ பாரம்‌ நோயாளியின்மேல்‌ 
விழவேண்டும்‌. இவ்விதம்‌ 4 அல்லது 5 விநாடிகள்‌ அமுக்கிய 
பின்‌, மெதுவாக உதவி செய்பவன்‌ தன்‌ உடல்பரரத்தை 
நோயாளியின்‌ மேல்‌ விழாமல்‌ பின்னால்‌ இழுத்துக்கொள்ள 
வேண்டும்‌. இவ்விதம்‌ சிலவிநாடிகள்‌ விட்டு மறுபடியும்‌ செம்ய 
வேண்டும்‌. ஆனால்‌ உதவி செய்பவனின்‌ கைகள்‌ முதுகின்‌ 
விலாப்புறத்தில்‌ இருந்தபடியே இருக்கவேண்டும்‌. இச்சமயந்‌ 3. 
தில்‌ வேறு ஒருவர்‌ மயக்கமுற்றிருப்பவனுடைய கை கால்‌ சூடு ன்‌ 
உண்டாகும்படி சூடாக ஏதேனும்‌ ஒத்தடங்கள்‌ கொடுக்க 
வேண்டும்‌. இவ்விதம்‌ செய்வதால்‌ நோயாளியின்‌ நுரையீரல்‌: ன்‌: 
களில்‌ இருக்கும்‌ காற்று வெளிம்பட்டுச்‌ சிறிது சிறிதாக மயக்‌ 1 
கத்திலிருந்து தெளிவடைய ஏதுவாகிறது. 
தூக்கிலிட்டுக்கொண்டவனைம்‌ பார்த்தால்‌ 
என்ன செய்வாய்‌ 7 
கயிற்றைக்‌ காயம்படரமல்‌ அறுத்துவிட்டு உயிர்ப்புத்‌ 
தூண்டுவேன்‌. 1 ட 
சிலை, வேட்டிகளில்‌ தீப்பிடித்துக்கொண்டால்‌ . 


ஏன்0ெய்்‌ sie by Muthulaksh 


hi Research / cademy 


16: 


தீப்பிடித்துள்ள பாகம்‌ தரையில்‌ படியும்படியாக உருண்‌ | 
டால்‌ தீ அணைந்துவிடும்‌. 


தாளகம்‌ சுத்தி செய்வது எப்படி ? 


கழுதை மூத்திரத்தில்‌ சுண்ணாம்பும்‌ உவர்‌ மண்ணும்‌ : 
கலந்து அதில்‌ தாளகத்தைந்‌ துலாந்திரமாகத்‌ தொங்கவிட்டு . 
நீர்சுண்ட எரித்து வெந்நீரில்‌ கழுவிக்கொள்ள வேண்டியது, 


உடலின்‌ பதினான்கு வேதங்களும்‌, அவற்றை 
அடக்கினால்‌ வருவதும்‌ என்ன ? 


இயற்கையாக உடலில்‌ உண்டாகும்‌ வேகங்கள்‌ 1. சுவாசம்‌ | 
2 அபானவாயு 3.தும்மல்‌ 4.சிறுநீர்‌ 5. மலம்‌ 6. பசி 7. தாகம்‌, 
8. கொட்டாவி 9. இருமல்‌ 10. இளைப்பு 11.தூக்கம்‌ 12.கண்‌ 
ணீர்‌ 13. வாந்தி 14. விந்து ஆகியவையாகும்‌. இவற்றை. 
அடக்கினால்‌ வரிசைப்படி வரும்‌ நோய்கள்‌ வருமாறு : சுவா 
சத்தை அடக்கினால்‌ இருமல்‌ வயிற்றுப்பொறுமல்‌ சுரம்‌ சுவை 
யின்மை உண்டாகும்‌. 2, அபான வாயுவை அடக்கினால்‌ , 
குடல்‌, வாதம்‌, வாதகுன்மம்‌ மார்புவலி பசியின்மை உடல்‌. 
முழுதும்‌ குத்தல்‌ குடைச்சல்‌ ஆகியன ஏற்படும்‌. 9. தும்மலை 
அடக்கினால்‌ ஐம்பொறிகளும்‌ தெரித்து விழுவது போன்று 
பகு தலைவலி உண்டாகும்‌. 4. சிறுநீரை அடக்கினால்‌ ஆண்குறி 
க யில்‌ குத்தல்‌ அபான வாயு வயிற்றில்‌ மேல்நோக்கிப்‌ பரவுதல்‌. 
.... தீல்களில்‌ வலி நீர்வழி நாளங்கள்‌ புண்ணாதல்‌ எரிதல்‌ நீர. 
' -டைப்பு கல்லடைப்பு போன்ற தொல்லைகள்‌ உண்டாகும்‌. 5. 
மலத்தை அடக்கினால்‌ அபான வாயு அதிகமாகி வயிற்றில்‌. 
்‌ பொறுமலை ' 'உண்டுபண்ணலுடன்‌ அடக்கிய மலத்தை வேக 
மாம்‌ வெளியேற்றமுயல்வதுடன்‌ வெறும்சப்தத்துடன்‌ அபான 
வாவு பிரிதலும்‌ மலம்‌ நீர்வழிகளில்‌ எரிச்சலும்‌ கீல்வாதம்மூலம்‌. 
2 தலைவலி போன்ற பிணிகளையும்‌ உண்டாக்கும்‌. 6, பசியை 
௮ க்குவதால்‌ மூலச்சூடு - அதிகமாகி, உடலுறுப்புகள்‌ வலிவீ! 
ப தாது ஒன்றி உடல்‌ மெலிந்து சூலை, 
ய்களைஉண்டாக்கும்‌. 1, தாகத்தை 
க்கியதால்‌ ஏற்படும்‌ விளைவுகளே. 
ட -டாவியை அடக்கினால்‌ ண்‌. 


| ரம்‌ ப ட்‌ கம்கன்டாகு 


17 


9. இருமலை அடக்கினால்‌ இடைவிட இருமலும்‌ மூச்சு 

விடும்போது துர்நாற்றமும்‌ காணலுடன்‌ இருதயத்தில்வலியும்‌ ' 
உண்டாகும்‌. 10. இளைப்பை அடக்கினால்‌ அதிகச்‌ சூடு மூச்சு 
திணறல்‌, குளிர்‌ மற்றும்‌ தும்மலை அடக்குவதால்‌ வரும்‌ தொல்‌ 
ல்கள்‌ உண்டாகும்‌. 11. தூக்கத்தை அடக்கினால்‌ கண்‌ சிவந்‌ 
தும்‌ பீளை கட்டியும்‌ கா ந்தலுடன்‌ தலை கணத்தும்‌ சொல்லில்‌ 
தெளிவீன்மை, செவிகேளாமை, சோம்பல்‌ ஆகியன உண்டா 
கும்‌. 12. கண்ணீரை அடக்கினால்‌ கண்ணோரய்களும்‌ பீனிசம்‌ 
கபாலப்புண்‌ குன்மம்‌ தமரக வாயு ஆகியன உண்டாகும்‌. 13. 
வாந்தியை அடக்கினால்‌ உடம்பில்‌ புழுக்கடியால்‌ ஏற்பட்ட 
தடிப்புப்‌ போன்றும்‌ பெரும்‌ நோயாளிக்கு ஏற்படும்‌ தடிப்புப்‌ 
போன்றும்‌ உண்டாவதுடன்‌ நமைச்சல்‌ சிறங்கு கண்ணோய்‌, 
இருமல்‌, சுரம்‌, பாண்டு, மேகநோய்‌ ஆகியன காணும்‌. 14. 
விந்துவை அடக்கினால்‌ நீர்க்கட்டும்‌ சுரம்‌ கீல்களில்‌ வலி 
வெள்ளை நீருடன்‌ வருதல்‌ விந்து கசிதல்‌ ஆகியன ஏற்படும்‌. 
ஏழு தாதுக்களும்‌ எப்படி உற்பத்தியாகி றன ? 
.... முதல்நாள்‌ உண்ணும்‌ உணவிலிருந்து உற்பத்தியாகும்‌ 
அன்னஇரசம்‌ 2வதுநாள்‌ இரத்ததாதுவிலும்‌ 3வதுநாள்மாமிச 
தாதுவிலும்‌ :4வது நாள்‌ கொழுப்பு தாதுவிலும்‌ 5வது நாள்‌ 
எலும்பு தாதுவிலும்‌ 6வது நாள்‌ மூளை தாதுவிலும்‌ 7வது நாள்‌ 
சுக்கில தாதுவிலும்‌ தங்க அந்த தாதுக்களை அதிகமாக்கி வலி 
வுற செய்து 8வதுநாள்‌ உடலுக்கு மிகுந்த வலிமையை தரும்‌. 
உடலத்தின்‌ கழிவுப்பொருட்கள்‌ என்னென்ன 2 

மலம்‌ நீர்‌-வியர்வை-கபம்‌ ஆகியனவும்‌ .கண்‌ காது மூக்கி 
லிருந்து வரும்‌ அழுக்குப்‌ பொருள்களுமாசூம்‌. ஆனால்‌ பெண்‌ 
களுக்கு மட்டும்‌ முறையே கூறிய கழிவுப்பொருளுடன்‌ மாத 
விடாயையும்‌ கழிவுப்‌ பொருளாக கருதவேண்டும்‌, 
1 - , 
அகமருந்து-புறமருந்து என்றால்‌ என்ன 2 
உட்கொள்ளும்‌ மருந்தை அகமருந்தென்றும்‌ வெளிப்பூச்சு 
மருந்துகளை புறமருந்தென்றும்‌ தொக, “இவற்றில்‌ 
'அகமருந்துகள்‌ வருமாறு: 1.சுரசம்‌, 2.சாறு, 3. குடிநீர்‌ (கியா 
மும்‌) 4. கற்கம்‌, 5. உட்களி, 6, அடை, 7. சூரணம்‌, 8. பிட்டு 
சி, ம. ப 


| 


ஸ்‌. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


18 


9. வடகம்‌ .10-வெண்ணெய்‌ 11 மணப்பாகு 12 நெய்‌]. 
சுவைப்பு 144 இலேகியம்‌ 15 எண்ணெய்‌ 16 மாத்திரை 12 
்‌ கடுகு பக்குவம்‌ 19 தேன்‌ ஊறல்‌ 20 தீநீர்‌ 21 மெழுகு 23 
குழம்பு 23 இரசபதங்கம்‌ 24 செந்தூரம்‌ 2௦ நீறு (பற்பம்‌. 
96 கட்டு 27. உருக்கு 28 கலங்கு 29 சுண்ணம்‌ 80 கற்பம்‌. 
91 சத்து 32 குரு குளிகை (இரசமணி) ஆகியவையாகும்‌. 
அடுத்து புறமருந்துகள்‌ வருமாறு : 1 கட்டுதல்‌ 2 பற்று, 
9 ஓத்தனம்‌ 4 வேது (ஆவி பிடித்தல்‌) 5 பொட்டணம்‌ 
்‌ 6 தொக்கணம்‌ .7 புகை 8 மை 9 பொடி. 10 திமிர்தல்‌ 11 
கலிக்கம்‌ 12 நசியம்‌ 13 ஊதல்‌ 14 நாசிகாபரணம்‌ 19 
களிம்பு 16 சீலை 17 நீர்‌ 18 வர்த்தி 19 கட்டிகை 20 ' 
சலாகை 21 பசை 22 களி 23 முறிச்சல்‌ 24 கீறல்‌ 25 காரம்‌ 
26 அட்டைவிடல்‌ 27 கொம்பு கட்டல்‌ 28 அறுவை 291 
உறிஞ்சல்‌ 30 பீச்சு 31 குருதிவாங்கல்‌ 32 பூச்சு ஆகியவை 
யாகும்‌. ப்‌ ்‌ டல | 
அகமருந்துகள்‌ முப்பத்திரண்டின்‌ அகவை (வயது]கள்‌ 
எனை? - 2 - al 
“1. சுரசம்‌ சாறு, குடிநீர்‌, கற்கம்‌, உட்களி, அடை! 

., ஆகியவை: 9-மணி நேரம்‌. ட்‌ i 
- இ, சூரணம்‌, பிட்டு, வடகம்‌, வெண்ணெய்‌, ஆகியவை 
5 திங்கள்‌. 7 வல்‌ வத i 
3, மணப்பாகு, நெய்‌; சுவைப்பு,. இலேகியம்‌ ஆரி! 
யவை 5 திங்கள்‌, + வம்‌! 
21 ம்‌, தைலம்‌, மாத்திரை, பக்குவம்‌, கடுகு, 6, னூறல்‌. 

தீழீர்‌ ஆகியவை 31 ஆண்டு. ்‌ பந்து னர்‌ 

5. மெழகு, குழம்பு, ஆகியவை 5 ஆண்டு : 


- 6. இரசபதங்கம்‌ ஆகியவை 10 ஆண்டு 
ந்‌: ர. செந்தூரம்‌ ஆகியவை 75 ஆண்டு | 
பத்‌ 8. பற்பம்‌, கட்டு, உருக்கு களங்கு ஆயெவை 100 


ஆண்டு. 


ந்‌ 


ம 


்‌ 


19 


புறமருந்துகள்‌ மத்த கப அகவை வயது) 
எனை 7 


மை, கலிக்கம்‌, பசை, பீச்சு ஆகியவை ஒரு ஆண்டு 
மட்டும்‌ கெடாமல்‌ இறுக்கும்‌ சீலை, களிம்பு, ஆகியவை திங்‌ 
கள்‌ வரை கெடாமல்‌ இருக்கும்‌. நீர்‌ வர்த்தி நாசிகா பரணம்‌ 
ஆகியவை மூன்று திங்கள்‌ வ கெடாமல்‌ இறுக்கும்‌. 


மருந்துகளின்‌ வேகத்தைதனிக்கு ம்‌ மருந்துகள்‌ ஏன்ன? 


715 அவுரிவேர்‌ , பிரமிஇலை, மிளகு, ஆகியவற்றை, சம 
மெடுத்து சிதைத்து குடிநீராக்கி காலைமாலை ஆறு வேளை 
கள்‌ தர மருத்துகவின்‌ வேகம்‌ தணியும்‌: 


2. அறுகம்‌ வேர்‌ ஒரு பலம்‌ மிளகு பத்ரு நுப்பலம்‌எடுத்துச்‌ 
சிதைத்து படி தண்ணீர்‌ விட்டு கால்படியாக வற்றச்‌ செய்து 
வடிகட்டி அதில்‌ மாதுளம்பூ, அதிமதுரம்‌ கூகைதீர்‌ 
வகைக்கு ஒரு வராகனெடை எடுத்து அரை, த்துக்‌ கலக்கி 
கொட்டைப்‌ பாக்களவு பசு .வெண்ணெய்யைப்‌ போட்டு 
மூன்று தினம்‌. கொடுக்ககாடாண வர்க்கங்களிலான பற்பங்‌ 
கள்‌ செந்தூரங்கள்‌ மெழுகுகள்‌ 8ஆகியவற்றின்‌ வீறுகளைத்‌ 
கணித்து உஷ்ணத்தை நீக்கும்‌. 


8. : பருத்திக்காய்சாறு, எலுமிச்சம்‌ பழச்சாறு, பசும்பால்‌ 
ஆகியவற்றை ஓரளவுகலந்து அதில்‌ வேண்டும்‌ அளவு இனிப்‌ 
புச்சேர்த்து மூன்று நாள்‌ அருந்த மருந்துகள்‌ வீறு தணியும்‌. 


4. சுரக்‌ குடுக்கையை எரித்த கரியை தூளாக்கி புளிக்த 
மோரில்‌ 8 நாள்‌ கொடுக்க மருந்துகள்‌ வேசம்‌ தணியும்‌, 


5. முருங்கை ஈர்க்கு 2பலம்‌' ஆவரம்‌ வேர்ப்பட்டைப்‌ 


பலம்‌ வெங்காயம்‌ 10 பலம்‌ ஆகியவற்றை சிதைத்து குடி 
நீரி டு காலை மாலை 5 தாள்‌ கொடுக்க மருந்துகள்‌ வேகத்‌ 
தால்‌ உண்டான பேநி வயிற்றுக்கடுப்பு இரத்தக்‌, கடுப்பு 
ஆகியன நீங்கும்‌. 

6. பாடாணம்‌ தின்‌ றவர்களுக்கு மிளகை அரைத்து 
எருமை வெண்ணெயில்‌ குழப்பி உள்ளுக்குக்‌ கொடுத்தலு 
டன்‌ எருமைத்‌ தயிரில்‌ எத கரைத்து உடம்பீல்‌ 
எ வீறு நீங்கும்‌. - 


அபின்விடம்‌ நீங்க வய: எர அடை 
ட நீங்க எள்ளும்‌ சர்க்கரையும்‌ குன்றுமணியிடம்‌ நீங்க, 
8 பொரித்த: வெங்காரமும்‌, வெற்றிலையைநல்லெண்ணெய்யில்‌ 
எட்ட ட்ட ட: கேத்‌ பாலையும்‌, கஞ்சா 


க In நபி சக்திய by | th படப்‌ ட. 


20 


வாழைப்பட்டை ரசமும்‌, எருக்கம்‌ பால்‌ விடம்‌ நீங்க” பால்‌ 
மோரு; கருவேலம்பட்டை குடி நீரும்‌ கலந்து தொடர்ந்து, ! 
கொடுத்துவர அதன்‌ விடங்கள்‌ நிதீரும்‌ சேங்கொட்டைவிடம்‌ | 
நீங்க பூவரசம்பட்டைச்சாறு அல்லது புளியம்‌ இலைச்சாறு 
இன்றேல்‌ நல்லெண்ணெய்யில்‌ பழம்‌ புளியைக்‌ கரைக்து ' 
உள்ளுக்குக்‌ . கொடுத்தலுடன்‌ தான்றிக்காயும்‌ புளியம்‌ 
இலையையும்‌-ஓரளவாக எடுத்து மைபோல்‌ அரைத்து உடம்‌ 
பெல்லாம்‌ பூசிவர விடம்‌ நீங்கும்‌. 


புழுவெட்டு முடி உதிர்தலுக்கு மருந்தென்ன? 
யானைத்தந்தத்தை சுட்டு பொடியாக்கி தேனில்‌ மத்‌ 
தித்து ஒரு வாரம்‌ தொடர்ந்து காலை மாலை பூசிவர புழு 
வெட்டு முடி. உதிர்தல்‌ நீங்கி முடி முளைக்கும்‌. 
தலைப்பேல்‌ நீங்க என்ன செய்யவேண்டும்‌? 
ல்‌ வேண்டுமளவு இரசத்தை எடுத்து கருஊமத்தன்‌ சாறு 
அல்லது குப்பைடேணிச்சாறு ஆகிய ஏதாகிலும்‌ ஒன்‌ றில்‌. 
அரைத்து பழந்துணியில்‌ தடவி நிழலில்‌ உலர்த்தி எடுத்து 
தலையில்‌ நன்றாய்‌ சுற்றிவைக்க 9 மணி: நேரத்தில்‌ பேன்‌ 
கள்‌ உதிர்ந்துவிடும்‌. 
 தீச்சுட்ட புண்ணுக்கு மருந்தென்ன? 
சுண்ணாம்பு எருக்கன்‌ பூவும்‌ ஓர்‌ நிறை எடுத்து வாழை 
மட்டைச்‌ சாறுவிட்டு அரைத்து பூசிவர தீச்சுட்ட காந்தல்‌ 
்‌ அடங்கும்‌ திருவாத்தி இலையை வறுத்துப்பொடித்து இளந்‌; 
துணியால்‌ சலித்தெடுத்த தூளை புண்ணில்‌ தூவிவர திச்சுட்ட 
புண்‌ ஆறும்‌ , வேப்பங்கொழுந்தை சிதைத்து ஆமண ம்கிலை 
யில்‌ பொதித்து உமிக்காந்தலில்‌ புதைத்து வெந்தபதத்தில்‌ 
எடுத்து தீச்சுட்டபுண்ணில்‌ கட்டிவர புண்‌ ஆறும்‌, 
வெட்டுக்‌ காயங்களுக்கு பச்சிலை மருந்தென்ன 92. | 


. சீதேவிச்‌ செங்கழுநீர்‌ - இலை அல்லது சதையொட்டி. 
-. இலை ஏதாகிலும்‌ ஒன்றை சிதைத்து வெட்டுக்‌ காயங்களில்‌: 
. வைத்துக்‌ கட்டிட ஆறும்‌. . ம்‌ ்‌ 

வந்த நோய்‌ நீங்கும்‌ கால அளவுகள்‌ என்ன? : 

குறிப்பிட்ட நோய்களுக்குரிய மருந்துகளை மடுத்கவர்‌ 

முறையே கொடுத்து வருங்கால்‌. தேரயாளிகள்‌ த்து! 

_ அருந்தி வந்தால்‌ அந்தந்த நோய்கள்‌ அவ்வவ்‌ காலங்களள்‌ 

ததும்‌ அ அய ட OH 
000. In யக்‌. Digitized by Muthulakshmi Research Academy 


21 


அவை வருமாறு;-அறிவு மாற்றம்‌ இரைப்பு பைத்தியம்‌ 
விந்து நட்டம்‌ ஆகியவை ஒரு ஆண்டில்‌ நீங்கும்‌ நீரடைப்பு 
கல்லடைப்பு உள்ளுறுப்புகளின்‌ அழற்சி நீரிழிவு ஆகியவை 
பத்து திங்களில்‌ தீரும்‌, இரத்த சம்பந்தமாகிய நோய்‌ ஏழு 
திங்களில்‌ குணமுறும்‌ வாதம்‌ விப்புருதி கட்டிகள்‌ நாட்பட்‌ .. 
சுரம்‌ ஆகியவை ஆறு திங்களில்‌ குணமாகும்‌. மூலம்‌, பவுத்‌ 
திரம்‌, திமிர்‌, குன்மம்‌, இரத்தக்‌ கட்டி, இரத்தசூலை, படை, 
சயம்‌ ஆகியவை நான்கு திங்களில்‌ நலமாகும்‌. இருதய 
தோய்‌, மூர்ச்சை, கிரந்தி, பித்தம்‌, காங்கை, அதிசாரம்‌, மேக 
தோய்‌ சீதளம்‌, மகோதரம்‌, கண்டமாலை, தொண்டைக்‌ 
கட்டு, ஆகியவை மூன்று . திங்களில்‌ நீங்கும்‌. காமாலை 
பாண்டு, இழுப்பு, சோகை, ஆகியவை இரண்டு திங்களில்‌ 
தீரும்‌. விக்கல்‌ வாந்தி கணம்‌. மாந்தம்‌ பேதி ஆகியவை ஒன்‌ 
றரைத்‌ திங்களில்‌ தீரும்‌ இவைகள்‌ தோய்களின்‌ ஆரம்ப 
நிலையில்‌ சிகிச்சையளித்தலால்டீணமுறும்‌ கணிப்புகளாகும்‌, 
இங்கு கு குறிப்பிடாத வேறுபல நாட்பட்டநோய்களின்‌ ச தன்மை 
களுக்கேற்ப தக்க மருந்துண்ணக்‌ குணந்தமும்‌. 


உட்கொள்ளும்‌ மருந்துகள்‌ சீரணமாகும்‌ விபரங்கள்‌ 
எப்படி? 


கற்கம்‌ செயநீர்‌ சாராயம்‌ ஆகியவை மூன்றுமணி நேரத்‌ 
திலும்‌ பற்பம்‌ குடிநீர்‌ கால்மணிதேரத்திலும்‌ கழுநீர்‌ காடி 
ஆகியவை 2 மணி நேரத்திலும்‌. கஞ்சி இளநீர்‌ சர்க்கரை 
சாறுகள்‌ பானகம்‌ ஆகியவை சுமார்‌ இரண்டே முக்கால்‌ 
மணி நேரத்திலும்‌ சளிர்பூ, பிஞ்சு, காய்‌, பழம்‌, வித்து ஆகி 
யவை 3 மணி (நேரத்திலும்‌, சூரணம்‌, தைலம்‌, தேன்‌ இலே 
கியம்‌, நெய்‌, ஆகிய சுமார்‌ 5 மணி நேரத்திலும்‌ சீரணமாகும்‌ 
இவைய்ல்லாம்ல்‌ தயிரன்னம்‌, நாலரை மணியளவிலும்‌, 
'மோரன்னம்‌ 5 மணியளவிலுய்‌, நயனம்‌ கால்‌ மணி யளவி 
லும்‌, மற்றும்‌ பால்‌ பொங்கல்‌ ஆகிய பார்க்கக்‌ 8- மணி 
'யளவிலும்‌ சீரணமாகின்றன. 


செய்யப்படும்‌ மருந்துகள்‌ ல்ல முடிந்துள்‌ 
ளதை அறிவதெப்படி? ்‌ 
| மருந்துகள்‌ முறையாகச்‌ செய்திருந்தால்‌ அவற்றை கீழ்‌ 
வரும்‌ சோதனை முறைகளால்‌ அறியலாம்‌ அவை வருமாறு: 
1 இலேகியங்களில்‌ நீர்சத்து * இருந்தால்‌ அலங்தின்‌ மேல்‌ 
பகுதியில்‌ மெண்ணிற ஆடைபடிந்து பூசனம்‌! பூத்துவிடும்‌. 
2 தாம்பர பற்பத்தை சிறிது எடுத்து வாழைப்பழத்தினுள்‌ 
பொ திந்து 1னவள்சட௭கர்‌. IRR) MEH AR sh RESEHREPREAemy 


22 


பற்சத்தில்‌ குற்றமில்லை 3-அயசெந்தார.த்தில்‌ சிறிது எடுத்து 
தண்ணிரில்‌ தூவினால்‌ செந்தூரம்‌ தண்ணியில்‌ அழுந்தாமல்‌ | 
மிதந்தால்‌ குற்றமில்லை. தண்ணிருள்‌ அழுந்தினால்‌ -இறாம்‌ 
புத்தூள்‌ நீராமல்‌ இருப்பதாய்‌ அறியலாம்‌ வங்கபற்பத்தை ' 
சிறிது எடுத்து கரண்டி மிலிட்டு அகனுடன்‌ கொஞ்சம்‌ என்‌ 
* ணெய்‌ சேர்த்து காய்ச்னொல்‌ குற்றம்‌ இருப்பின்‌ ஈயம்‌ வடி 
யில்‌ தங்கும்‌ 5. நவபாடாணக்கட்டுகள்‌ சரியாகக்‌ கட்டம்‌ 
பட்டிருந்தால்‌ நெருப்பிலிட; புகையாமல்‌ உருகும்‌ 6 நாகம்‌ 
ஈயம்‌ முநலியலோகக்‌ கட்டுகளை “நெருப்பிலிட்டால்‌ சரிவர. 
அமைந்திருந்தால்‌ புகையாமல்‌ உருகி கண்விட்டாடும்‌ ர்‌, 
உப்புக்‌ கட்டுகளை நெருப்பிலிட அவை சட சட சப்தத்தை 
எழுப்பி வெடிக்காமலும்‌ எரிந்து விடாமலும்‌ உருகி மணி 
யாகி இருந்தால்‌ சிறந்த முடிப்பாகும்‌ 8 தைலங்களில்‌ நீர 
சத்து இருந்தால்‌ சில துளிகளை நெருப்பிலிட்டுப்பார்க்க 
சட சடப்பு உண்டாகும்‌.. செந்தூரம்‌: பற்பம்‌ ஆகியவற்றை 
எடுத்து உள்ளங்கையிலிட்டுத்‌ தேய்த்துப்‌ பார்க்க பட்டும்‌. 
போல்‌ மிருதுவாய்‌ இருந்தால்‌ சிறந்த முடிப்பாகும்‌. 


உப்புப்புளி : சரக்குகள்‌. விபரம்‌ ஏன்ன? 


.. மலம்‌-புளி, சிறுநீர்‌-உப்பு படிகாரம்‌-புளி வெடியுப்பு: 

"உப்பு பழம்‌ புனி, சூடம்‌. உப்பு துருசு-புளி கடல்‌ நுரை 

உப்பு, எலுமிச்சம்‌ பழச்சாறு-புளி. தொட்டி-உப்பு புளியரை 

புளிவீரம்‌-உப்பு புளியாரை-புளி, கெளரி-உப்பு புளிமாம்‌ 

காய்‌-புளி வெள்ளை-உப்பு பனங்கள்‌-புளி சாரம்‌- உப்ப 

ஜல்‌ வைக்கிராந்தம்‌-உப்பு நிமிளை-புளி தங்கம்‌-உப்பு சிலை 

I ப புளி, நாகம்‌-உப்பு வீரம்‌-புளி சாரம்‌-உய்பு வெங்காரம-புள்‌ 

்‌ : . பச்சைக்கற்பூரம்‌-உப்பு 'உப்புச்சாக்கை-புளிச்சரக்கால்‌  கட்ப்‌ 

இந்துபடி. புளிவுற்றலாம்‌.- 2 அத்‌ 

ரு ப்‌ ட ர்‌ 

நாதவிந்துச்‌ சரக்குகள்‌ விபரம்‌ என்ன? i 
இலிங்கம்‌ - நாதம்‌ - ஏகல்லுப்பு 

- வெள்ளை-விந்து-: கெந்தி- நாதவும்‌ 

நாதம்‌, வீரம்‌-விந்து பூநிறு-நாதம்‌ சூடன்‌-விந்து இரும்பு. 

- நாதம்‌, எவச்சாரம்‌-விந்து காந்தம்‌-நாதம்‌ . சுல்மதம்‌ விந்தி 

3 'செம்பு-தாதம்‌ சிலாசத்து: விந்து நாகம்‌, வங்கம்‌-நாதம்‌ பூரம்‌ 

விந்து அரியவை முறையே (பெண்‌-நாதம்‌. ஆண்-வித்தி 

ன்றுடன்‌ இ. து உருவா டும்‌ 20 4 

ன்‌ ட. ம்‌ நிலையினை 

CCA In ublic Domain. Dig ized-by Muthulakshmi Research Academy, . ழி 


- விந்து-நிமிளை - நாதப்‌ 
இரசம்‌ - விந்து பூநாகம்‌ 


23 


ஐவகை நிலங்களின்‌ அமைப்பும்‌ குணமும்‌ எப்படி 7 


குறிஞ்சி, முல்லை, மருதம்தெய்தல்‌ பாலை என்ற ஐந்து 
வகையான நிலப்பிரிவுகளை கொண்டு இலங்குவதால்‌ ஐந்‌ 
திணை என்று சொல்லப்படும்‌. இவற்றின்‌ தெய்வம்‌-மக்கள்‌ 
உணவு, விலங்கு, பூ; மரம்‌ பறவை, நீர்‌, பறை, யாழ்‌, பண்‌ 
தொழில்கள்‌, நோய்கள்‌ வருமாறு. 


1. குறிஞ்சி நிலம்‌: மலையும்‌ மலை சார்ந்த, இடமும்‌ 
கொண்டது இவற்றுக்கு தெய்வம்‌ முருகன்‌ 2. இங்கு வாழும்‌ 
மக்களை வெற்பன்‌ சிலம்பன்‌, குறவம்‌, சூறத்தி என்று 
அை ழஃகப்படுவர்‌ உணவு மலை நெல்‌ தினைவிலங்குகள்‌: 
புலி சிங்கம்‌ ;:1.!! 3 க பூ: குறிஞ்சி மலர்‌, காந்தன்‌, வேங்‌ 
கை மரம்‌: தேக்கு, அகில்‌, சந்தனம்‌ பறவை கிளி, மயில்‌ 
ஊர்‌: சிறுகுடி, நீர்‌, அருவிநீர்‌ ர்‌ சுனை-நீ ர பறை கொண்டகப்‌ 
பறை, யாழ்‌ குறிஞ்சி யாழ்‌ ப; “கு றிஞ்சிப்பண்‌ தொழில்‌ 
தேனெடுத்தல்‌ கிழங்கு அகழ்தல்‌ தி இனை காத்தல்‌, கிலியேட்டு 

தல்‌, இங்கு வாழும்‌ மக்களுக்கு இரத்தத்தை சுண்டச்‌ செய்‌ 
ப்‌ சுரமும்‌, வயிற்றில்‌ ஆமைக்கட்டிய 5 உட ப்பட்ட 
உடல்‌ சீதளம்‌ மிகுந்து, சிலேத்துமம்‌ தங்கி இருக்கும்‌, 


0 முல்லை நிலம்‌ காடும்‌ காடு சார்‌ ந்த இடமும்‌ கொண்‌ 
டது. இதற்குத்‌ தெய்வம்‌; திருமால்‌. மக்கள்‌: குறும்‌ பொறை 
நாடன்‌ தோன்‌ றல்‌ மனைவிகீழத்தி விலங்கு மான்‌ முயல்‌ பூ: 
கானங்கோழி ஊர்‌; பாடிசேரி நீர்‌: கான்யாறு பறை: . சிறு 
பறையாழ்‌--முல்லையாழ்‌ பண்‌: சாதாரி தொழில்‌: மூவினம்‌ 
மேய்த்தல்‌,  ஒூழலூதல்‌ ஏறு தழுவல்‌, வரகும்‌ சாமையும்‌ 
விதைத்தல்‌ இங்கு வாழும்‌ மக்களுக்கு பித்தநோயும்‌, வல்லை 
நோயும்‌ வாதச்‌ சார்பான தோய்களும்‌ உண்டாகும்‌. 

3. மருதநிலம்‌:- “வயலும்‌. வயல்‌ சார்த்த இடமும்‌ கொண்‌ 
டது. இவற்றுக்கு ௦ தெய்வம்‌ இந்திரன்‌ மக்கள்‌: ஊரன்‌ கிழத்த 
உழவர்‌ கடைசியர்‌ உணவு: செந்தெல்‌ விலங்கு:- எருமை 


நீர்நாய்‌ பூ: தாமரை செங்கழு நீர்‌ ம்ரம்‌ காஞ்சி மருதப்‌ ' 


பறவை: நாரை அன்னம்‌ ஊர்‌- பேரூர்‌ மூதூர்நீர்‌: ஆறுகிணட 
குளம்‌ பறை: மணமுழா - நெல்லரிக்கிணை யாழ்‌-மருத 
யாழ்‌, பண்‌: மருதப்பண்‌ தொழில்‌-நெல்‌ அரிதல்‌ களை 
பறித்தல்‌ இங்கு வாமும்‌ மக்களுக்கு வாதம்‌ பித்தம்‌, 


சிலேத்துமம்‌ - அகிய முக்குற்றங்கள்‌ தன்‌ நிலையில்‌. 
இருந்து மீறாமல்‌ இருக்க : இங்கு வினையும்‌ அறுசுவைப்‌ 
பொருட்களும்‌ மக்களுக்கு. உண்வுகளாம்‌ 


CC-0: In Publie Domain. Digitized by Muthulakshmi 200-131 Academy . 


த ல்‌ 


24 


அமைவதால்‌- வாத, பித்த, சிலேத்தும நோய்கள்‌ மிகு தியாய 
வராமல்‌ தடுத்து வந்தாலும்‌ விரைவில்‌ குணமாகும்‌ நிலையை 
உருவாவகித்தரும்‌. 


4. நெய்தல்‌ நிலம்‌-கடலும்‌ கடல்‌ சாந்த இடமும்‌ 
இவற்றுக்கு தெய்வம்‌-வருணன்‌ , மக்கள்‌-சேர்ப்பன்‌ புலம்பள்‌ 
பரத்தியர்‌, நுளைச்சியர்‌, உணவு; மீன்‌, உப்புவிலாங்கு, 
சுறாமீன்‌, ஊர்‌: பாக்கம்‌ பண்‌: செவ்வழிப்பண்‌ பாக்கம்‌ பட்ட 
ணம்‌. நீர்‌: உவர்க்கேணி, பறை;: மீன்‌ கோட்௱றை, பூ 
தாழை, நெய்தல்‌ மரம்‌: ம்ன்னை: யறவை: கடற்‌ காக்கை 
யாழ்‌: வீளரயாழ்‌: பண்‌. செவ்வமிப்பண்‌ தொழில்‌ மீன்‌ பிடி; 
தல்‌, உப்பு விளைத்தல்‌, இங்கு வாழ்வோருக்கு வாதநோர்‌ 
கள்‌ உண்டாகும்‌. மெலிந்த உடலினரை பருக்கச்‌ செய்யும்‌ 
குடல்‌ வாய்வுகளை பெருகச்‌ செய்வதுடன்‌ ஈரலையும்‌ பெருச 
கும்‌. 2 ட்‌ 


5. பாலை நிலம்‌-சுரம்‌ சார்ந்த இடமும்‌ (சுரம்‌-பாலை 
தெய்வம்‌: சூரியன்‌, துர்க்கை, மக்கள்‌: எயினர்‌, குறவர்‌, 
எயிற்றியர்‌, மறவர்‌ மறத்தியர்‌, உணவு: வழிபறி .செய்‌£ 
(களவாடிய) பொருள்‌, விலார்கு செந்நாய்‌ ஊர்‌ குறும்பு, 
விலாங்கு பூ: கராம்‌, மாமரம்‌ உழிகை, பாவை, ஓமை 
பறவை புறா, பருந்து, நீர்‌: நீரில்லாக்‌ கிணறு, பறை. துர்‌ 

இது யாழ்‌; பாலையாழ்‌, பண்‌: பாலைப்பண்‌, தொழில்‌: கொள்ளை 
| -யடித்தல்‌; போர்‌ செய்தல்‌, இங்கு வாழ்வோருக்கு வாதம்‌ பித்‌ 
தம்‌ கபம்‌ ஆகியவற்றால்‌ ஏற்படும்‌ பிணிகள்‌ நீங்காமல்‌ வாழும்‌ 


சீலைமண்‌ செய்வது எப்கட்‌ ? 


. உறுதியும்‌ சுத்தமும்‌ வாய்ந்ததுணியை குப்பி, அகக்‌. 
சட்டி ஆகியவற்றுக்கு ஏற்ற அளவில்‌ பாளம்‌ பாளமாக 
கிழித்து புற்றுமண்‌, களிமண்‌, அல்லது வேறு பொருட்களை 

'. மைபோல்‌ அரைத்து துணியில்‌ ஒருபுறம்‌ மட்டும்‌ தடவி புட்‌ 
திற்குரிய பாத்திரத்தை 'ஒன்றோடெரன்று வெளியில்லா ம 
பொருந்தும்படி தேய்த்து அதனுள்‌ புடுமிட வேண்டி௰. 

“மருந்து வில்லைகளை வரிசையாக அடுக்கி மருந்தின்‌ சத்துச்‌ 
களும்‌ ஆவியும்‌ வெளியேறா வண்ணம்‌ நன்றாய்‌ கவசித்தி: 
அழுத்தமாக செய்யும்‌ முறையாகும்‌.  - இ 

CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 2 


25 
மூசை (குகை) எதனால்‌ செய்யப்படுகிறது ? 


1. களிமண்‌, மணல்‌, கரி, சாம்பல்‌ தேங்காய்‌ நார்‌ 
ஆகியவை சேர்த்துச்‌ செய்வது, மண்‌ மூசை £2, களிமண்‌, 
அயக்கிட்டம்‌ சணல்‌, தார்‌ உமிக்கரி, அடுப்புக்கரி, சுண்‌ 
ணாம்பு-இவை சேர்த்து செய்யப்படும்‌. முசைச்கு வச்சிர 
மூசையென்று சொல்லப்படும்‌, அடுத்து உரு: க்குக்குகை பஞ்ச 
பூதக்குகை, என்ற மூசை வகைகளும்‌ உண்டு. இவத்தில்‌ 
சுண்ணம்‌ களங்கு ஆகியவை செய்திட உபயோகிக்கப்படும்‌ 


பாடரணங்களின்‌ பொதுச்சுத்தி முறை என்ன ? 


சிறுகீலரச்சாறு ஒருபடி எடுத்து அவற்றில்‌ ஒரு பலம்‌ 
மிளகைப்‌ பொடித்துப்‌ போட்டு தேவையான பாடாணங்்‌ 
களை துலாந்திரமாகக்‌ கட்டித்‌ தொங்கவிட்டு சாறு சுண்ட 
எரித்தெடுத்து வெந்நீரில்‌ கழுவிடச்‌ சுத்தியாகும்‌, இவ்வாறே 
சூப்பமேனி, கரிப்பான்‌, மிளகு தக்காளி, எலுமிச்சம்பழம்‌ 
ஊமத்தை ஆகியவற்றின்‌ சாறும்‌ காடி, அயுரி (சிறுநீர்‌) 
ஆகியவையும்‌ வகைக்கு ஒருபடி சேர்த்து அவற்றில்‌ சீனம்‌, 
வெடியுப்பு, பூநீறு, கறியுப்பு, ஆகியவற்றாலான சுண்ணம்‌, 
வகைக்கு ஒரு பலம்‌ கலந்து அவற்றில்‌ சுத்திக்குரிய பாடா 
ணங்களை துலாத்திரமாகக்‌ டேடிப்‌ போட்டு 48 நாள்‌ 
கழித்து எடுத்து வெந்நீரில்‌ கழுவிட சிறந்த சுத்தியாகும்‌. 


குழடுதைகளின்‌ பிணிகளை எவ்விதக்‌ குறியால்‌ 
அறியலாம்‌ 2 ்‌ 
குழந்தைகள்‌ தனது உடலில்‌ வேவையுள்ள இடத்தை 
அடிக்கடி தொடுவதிலும ராம்‌ குழந்தையைத்‌ தூக்குகையி 
லும்‌, தொடும்போதும்‌ வீறிட்‌ டு அழும்‌ நிலை கண்டு: அந்த 
இடத்தில்‌ தோவு உள்ளதாய்‌ அ லிஙகு கொள்ள வேண்டும்‌. 
அடுத்து குழந்தை பயத்துடன்‌ பல திசைகளையும்‌ நோக்கு 
வதால்‌ அடிவயிறு, குய்யம்‌ ஆகியவற்றில்‌ . நேரவுள்ளதாய்‌ 
தெரியலாம்‌. குழந்தை அடிக்கடி கண்ணை மூடவும்‌ திறக்க 
வுமாய்‌ இருந்ததால்‌ தலையில்வேதையுள்ளதாய்‌ அறியலாம்‌. 
குழந்தைக்கு மாந்தம்‌ இருந்தால்‌ கைகால்கள்‌ முட்டுக்குக்‌ * 
கீழ்‌ குளிர்ந்திருக்கும்‌. மேலும்‌ குழந்தைக்கு . மலம்‌ நீர்சிக்கல்‌ 
குடலிரைவு உப்பிசம்‌ ஆகியன இருந்தால்‌ முதுகை வளைத்‌ 
 தலுடன்‌, பாலுண்ணும்போது தாயின்‌ முலைக்காம்பைக்‌ 
அர்க்கம்‌ செய்யும்‌, வயிற்றில்‌ கிருமிகள்‌ திறைத்திருத்தால்‌ 


3. ப In Public Domain. ited by Muthulakshmi Research Academy 


26 


எப்போதும்‌ வயிறு வாடாமல்‌ புடைத்திருந்தலுடன்‌ 
குழந்தை தனது விலா மார்பைத்‌ தட்டலுடன்‌ அதிகம்‌ 
உணவை விரும்பாமல்‌ பலவாறு பேசியும்‌ இருக்கும்‌ குழந்‌ 
தைக்கு தோஷம்‌ ஏற்பட்டிருந்தால்‌ உச்சிக்குழி பள்ளமாய்‌ 
இருக்கும்‌. 


குழந்தைப்‌ பிணிகளில்‌ சாத்திய அசாத்திய குறிகள்‌ 
என்ன ? 


உடற் சோர்வு பலவகை துர்நாற்றம்‌, கண்‌ சிவந்திபத்‌ 
தல்‌, கண்ணீர்‌ வடித்தல்‌, நாவரட்சி, கபக்கட்கு ஆகியன 
இல்லாதிருந்தால்‌ சாத்தியமாகும்‌. கண்‌ திறவாதிருத்தல்‌ 
சிவந்திருத்தல்‌ அடிக்கடி மலம்‌ கழிதல்‌ உச்சிக்குழி நீடித்து 
பள்ளமாய்‌ இருத்தல்‌ சதா அழுதல்‌ மயங்கிச்‌ சோர்ந்து விழு 
தல்‌, கால்‌ கைகள்‌ மிகவும்‌ குளிர்ந்து சில்லிடடிருத்தல்‌ ஆகி 
யன இருந்தால்‌ அசாத்தியமாகும்‌. 


அறுசுவை என்றால்‌ என்ன? 


ஆறுவிதமான ருசிகள்‌ அவை உவர்ப்பு, கார்ப்பு, 
தித்திப்பு, கைப்பு: துவர்ப்பு, புளிப்பு, ஆகியவையாகும்‌. 


குழந்தைகளுக்கு வரும்‌ நோய்கள்‌ ஏத்தனை வகை? 


1. கிரந்தி 2, செங்கிரந்தி 3. பட்சிதோ சம்‌ 4 மாந்தம்‌ 
5. கணம்‌ 6. பிரளி 7. கரப்பான்‌ 8. செவ்வாப்பு 9. தொண்‌ 
டைக்‌ கட்டு 10. அக்கரம்‌ 11. வைசூரி ஆகிய பலஃகை 
தோய்கள்‌ .உண்டாகும்‌ . மாந்தம்‌ தாய்ப்டாலில்‌ ஏற்பட்ட 
குற்றத்தாலும்‌ கணம்‌ கர்ப்பச்சூட்டினாலும்‌ இ. ரப்பிணிகள்‌ 
தாய்‌ தந்தையின்‌ புணர்ச்சியினால்‌ ஏற்பட்ட உஷ்ணத்தா 
லும்‌ உண்டாகின்றன. 


கக்குவாணுக்கு மருந்தென்ன ? 


1. குட்டிவிளா, களிப்பாக்கு, தெய்‌ கொட்டான்‌ பழம்‌ 
அல்லது பூவந்திப்பழம்‌, ஆகியவற்றை ஓரளவு எடுத்து. 
வெந்நீரில்‌ அரைத்து காலை மாலை 7-நாள்‌ கொடுக்க 
மக்டுவான்‌ நீங்கும்‌ 2. தூதுவேளைச்சாறும்‌ பசும்‌ நெய்யும்‌ 
உ ஓரளவுவெடுத்து கோஷ்டம்‌ ஒருவராகனெடை தட்டிப்‌. 
போட்டு பதமாக காச்சிவடித்து தினம்‌ 8 வேளைகள்‌ காய்ச்‌ 
சியபால்‌ அல்லது வெந்நீரில்‌ கலந்து கொடுத்து வரச்‌ தீரும்‌ 
3 புக ந அடல்‌ ஆகியவற்றை ஓரளவு. 
'வெடுத்துப்‌ பொடித்து பசு டு ய்யில்‌ குளை பவ ர 
கொடுத்து வரத்தீரும்‌, தலம்‌ சதல ய்‌ 
CC-0. In Public Domain. Digitized by Muthulaksl 


hmi Research Academy 


27 


மாந்தத்திற்கு என்ன மருந்து கொடுக்கலாம்‌ ? 


இஞ்சி சின்னி. கரந்தை பொன்னாம்சன்னிச்சாறு 
களும்‌ சிற்றாமணக்கெண்ணெய்யும்‌ சமன்கலந்து பதமாகக்‌ 
காய்ச்சி வடித்து குழந்தையின்‌ உடல்‌ நிலைக்கேற்றவாறு 
ஒரு கரண்டி அளவிலும்‌ அதிகமாகவும்‌ கொடுத்துவர சகல 
மாந்தமும்‌ நீங்கும்‌. மேலும்‌ ஆமையோடு பற்பம்‌, பூரமாத்‌ 
கிரை, காக்கணா மாத்திரை, அண்டத்தைலம்‌ ஆகியனவும்‌ 
கொடுக்கலாம்‌ பால்குடிக்கும்‌ குழந்தையானால்‌ தாய்‌ மந்த 
மான உணவுகளை நீந்க வேண்டும்‌ குழந்தைகளுக்கும்‌ 
மந்தமான உணவுகள்‌ கொடுத்தலை நீக்க வேண்டும்‌ 
கணை நொய்க்கு மருந்தென்ன ? 

. சோற்றுக்‌ கற்றாளைச்சோறு ஒரு தேங்காய்‌ அளவு 
எடுத்து ஏழு முறை தண்ணீர்‌ விட்டுக்‌ கழுவி, வெந்தயம்‌ 
10 கிராம்‌ வெங்காயம்‌ 5 கிராம்‌ எடுத்து ஒருபடிவிளக்கெண்‌ 
ணெயில்‌ கலந்து காய்ச்சி காலை மாலை ஒருவேளை ஒரு 
கரண்டி அளவு கொடுத்து வர சகல வகைக்கணமும்‌ 
கணைக்காய்ச்சலும்‌ நீங்கும்‌ மேலும்‌ பாலசஞ்சீவி மாத்திரை 
ஆமையோடு பற்பமும்‌, வெண்பூசணி, லேகியம்‌, மகாவல்‌ 
லாதி லேகியமும்‌ கொடுக்க குணந்தரும்‌. 


தோடத்திற்கு மருந்தென்ன ? 

அதிவிடயம்‌, அதிமதுரம்‌, கோரைக்கிழங்கு, மஞ்சள்‌, 
வசம்பு, கடுக்காய்‌, தேவதாரம்‌, ஆகியவற்றை ஓரள 
வெடுத்து பொடுதலைச்‌ சாறிட்டு அரைத்து குன்றியளவு 
மாத்திரை செய்து நிழலில்‌ உலர்த்தி தேன்‌, முலைப்பாலில்‌ 
1-மாத்திரைவீதம்‌ கொடுத்துவர சகல தேடமும்‌ நீங்கும்‌. 
அக்கர நோய்க்கு மருந்தெல்ன ? 

குழந்தைகளுக்கு மூலதாரச்‌ சூடைன்‌ காரணமாக தாவு 
வெந்து மாவுபோல்‌ வெளுத்து அடையாகப்‌ பற்றி நாவு 
உலர்ந்து புண்ணாகி வெடிப்புறும்‌ இரத்தம்‌ வடிவதுடன்‌ 
ஆவி கிளம்பி தலையில்‌ முட்டி மூக்கில்‌ நீராய்‌ வடிதல்‌ 
நாவில்‌ சொள்ளுநீர்‌ வடிதலுடன்‌ உள்ளுறுப்பில்‌ எரிச்சல்‌ : 
ஆகியன இருக்கும்‌ இதற்கு மருந்து கருஞ்சீரகம்‌, கடுக்காய்‌ ' 
காட்டு மல்லிகைவேர, கடுகு ரோகணி, வகைக்கு ஒரு வரா 
கன்‌ வெங்காயம்‌ பலம்‌ இண்டங்‌ கொழுந்து ஒருபிடி 
ஆகியவற்றை எடுத்துச்‌ சிதைத்து அரைக்கால்‌ படி விளக்‌ 
கண்டு சம்பக. இரகக ஜ்‌ மாபசுபல்ஸார அ ணைர்‌ Awantemy 


28 


காணி (1-52) படியும்‌ கலந்து மெழுகுபதமாய்க்‌ காய்ச்சி 
வடித்து அவற்றில்‌ கோரோசனை 2 வராகனைத்‌ தூளாக்கி 
யிட்டு தேக்கரண்டி அளவு கொடுத்து வர அக்கரங்கள்‌ 
நீங்கும்‌. 

சிகிச்சை முறைகள்‌ எத்தனை ? 


1. தேவ மருத்துவம்‌: இரசம்‌, கெந்தகம்‌, பாடாணம்‌, 
உப்புகள்‌, உலோகங்கள்‌, ஆகியவற்றலான பற்பம்‌ செந்‌ 
தூரம்‌ சுண்ணம்‌, களங்கு, மாத்திரை, கட்டு ஆகியவற்றால்‌ 
சிகிச்சையளித்தல்‌, 2. மனித மருத்துவம்‌: தாவரபொருட்‌ 
களாலான சூரணம்‌, குடிநீர்‌, பிட்டு, லேகியம்‌, சுரசம்‌, வட 
கம்‌ மணப்பாகு மேற்கூறிய இரு முறைகளால்‌ தீராத பிணி 
களை தீறல்‌ அறுத்தல்‌ சுட்டிகை, அட்டைவிடல்‌, சலாகை 
குருதிவாங்கல்‌ கொம்புகட்டல்‌ ஆகியவற்றால்‌ சிலிச்சை 
செய்தல்‌, 

“பிணிகள்‌ எத்தனை வகை 7 


வாதம்‌-பித்தம்‌-கபம்‌ ஆகிய முக்குற்றங்களால்‌ வரும்‌ 
வகை ஒன்று; அடுத்து தாதுக்களின்‌ குணம்‌ குறிகள்‌ தட்ப 
வெட்பத்தால்‌: தாக்கப்பட்ட நீலையாலும்‌ . வருவன ௮௪8 
ணம்‌ பேதிகாசம்‌-சுவாசம்‌ குன்மம்‌ வெப்ப சுரம்‌ தோற்பிணி 
ஆகியன மேலும்‌ வாந்திக்குரியதும்‌ , பேதிக்குரியதும்‌, தாதுஃ 
களை பலப்படுத்துவதுமாக பிணிகள்‌ வகைப்படும்‌. 


மருந்துண்ணும்‌ வேலைகளில்‌ எப்படி நடந்து கொள்ள 
வேண்டும்‌ ? 


மருந்துண்ணும்‌ வேலைகளில்‌ பகல்‌ தூக்கம்‌, வெய்ம்‌ 

லில்‌ செல்லல்‌ ஆகியவற்றை தவிர்க்க வேண்டும்‌; கடும்‌ பத்‌ 
தியம்‌ என்றால்‌ புதுமண்பாண்டாத்தில்‌ அரிசியை போட்டு 
உப்பின்றி ஆக்கி உண்ண வேண்டும்‌. உவர்‌ தரையில்‌ நடச்‌ 
தல்‌ ஆகியன நீக்கவேண்டும்‌. தொடர்ந்து மருந்துண்ணும்‌ 
வேளைகளில்‌ பத்தியம்‌ காக்க வேண்டும்‌. வாதம்‌-பித்தம்‌ 
சிலோத்துமம்‌ ஆகிய பிணிகளுக்கும்‌ உடல்‌ நிலைக்கும்‌ கால 

_.... நிலைக்கும்‌ ஏற்றபடி ஒத்துக்கொல்ளும்‌ பொருட்களை உண 
வாகக்‌ கொண்டு எத்த நோய்க்கு எந்த மருந்துண்டாலும்‌. 
அடலுறுவை மட்டும்‌ கண்டிப்பாய்‌ நீக்கல்‌ வேண்டும்‌ 2 
n Public Doriain. Digitized by Muthulakshmi Research Academy 


29 


மருந்துகளை எப்படி உண்ண வேண்டும்‌ ? 

வாத நோய்‌ கண்டோர்‌ உணவிற்கு முன்னும்‌, பித்த 
நோய்‌ கண்டோர்‌ உணவிற்கு மத்தியிலும்‌, சுபதோய்‌ கண்‌ 
டோர்‌ உகு பின்னும்‌, உண்ண: வேண்டும்‌. மேலும்‌ 
காலையில்‌ கதிரவன்‌ எழுந்த சிறிது நேரத்திலும்‌ மாலையில்‌ 
கதிரவன்‌ மறைந்த உடனேயும்‌ உண்ண வேண்டும்‌. 


பாதம்‌, பித்தம்‌ சிரலக்துமம்‌ கூடுவதால்‌ வரும்நோய்‌ 
என? 


1. ஆதாதம்‌. மிகுந்தால்‌; மாரடைப்பு நரம்பிழுப்பு பக்க 
சூலை உடம்பெல்லாம்‌ குத்துதல்‌, தொடை குறுக்கு விலா- 
நெஞ்சு நரம்பு ஆகியவற்றில்‌ வலி உண்டாகும்‌. 2. பிததம்‌ 
மிகுந்தால்‌:-செரியாமை, வலி, புளியேப்பம்‌, விந்து நட்டம்‌, 
வாந்தி, சூலை, விக்கல்‌, தலைசுற்றல்‌ பைத்தியம்‌. குன்மம்‌ 
ட்டன மார்புவலி ஆகியன உண்டாகும்‌. 2. சிலேத்து 
மம்‌ மிகுந்தால்‌: குன்மம்‌, மாரடைப்பு, குரல்கம்மல்‌, வாய்நீர்‌ 
ஊறல்‌, திமிர்வாயு, வலிப்பு, இழுப்பு, பாண்டு, மயக்கம்‌ 
உடல்‌ குத்தல்‌, மூச்சு நிணரல்‌, நாவழுவழுப்பு, மலத்துடன்‌ 
சீதம்‌. போதல்‌ ஆகியன உண்டாகும்‌, 
காலகளின்‌ விபரம்‌ எனை? 

1. கார்காலம்‌: --ஆவணி-புரட்டாசி-வாடைக்‌ காற்று 

வீசும்‌ பருவம்‌. 

2. கூதிர்‌ காலம்‌ -ஐப்பசி-கார்த்திகை-குளிர்‌-காற்று 

வீசும்‌ பருவம்‌. 

89. முன்பனிக்ககலம்‌ -மார்கழி-தை கொண்டல்‌ காற்று 

வீசும்‌ பருவம்‌. ்‌ 

4, பின்பனிக்‌ காலம்‌:-மாசி-பங்குனி உலவைக்‌ காற்று 

வீசும்‌ பருவம்‌, 

5. இளவேணிற்‌ காலம்‌:-சித்திரை-வைகாசி-தென்றல்‌ 

காற்றும்‌ வீசும்‌ பருவம்‌. 

6. முதுவேணிற்காலம்‌:-ஆனி-ஆடி கோடைக்‌ சாற்று 

வீசும்‌ பருவம்‌. 
CC-0. In Public. Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


30 


ஆண்டின்‌ ஆறுவகைக்‌ காலத்திற்கும்‌ உணவு முரை 
என்ன? ்‌ 


| 
1, கார்கால உணவு: சீக்கிரம்‌ சீரணிக்கத்தக்கதுட ! 
புளிப்பு இனிப்பு உப்பு சுவையுள்ளதுமான உணவுகசை | 
உண்ணலுடன்‌ வெந்நீர்‌ பருகவேண்டும்‌. 2. கூதிர்காட ' 
உணவு: கைப்பு இனிப்பு துவர்ப்புச்‌ சுவையுடையதும்‌ அரி! 
பயிறு, தேன்‌ நெல்லிக்கனி ஆகியலற்றாலான : உண 
கரும்‌ வெந்நீரும்‌. பருகுவதும்‌ நலம்‌, 3. முன்‌ பணிக்கால 
உணவு, இனிப்பு புளிப்பு, உப்புச்‌ சுவையுடைய உணவுகள்‌ 
உண்ணலுடன்‌ வெந்நீர்‌ பருக வேண்டும்‌. 4, பின்‌ பனி; 
கால உணவு: கார்ப்பு கைப்பு துவர்ப்பு 'சுவையுடைட 
உணவுகளும்‌ வெந்நீரும்‌ பருகவேண்டும்‌ 5. இளவேனிர; 
கால உணவு கைப்பு கார்ப்பு, துவர்ப்பு மிக்க உண 
களும்‌ வெந்நீரும்‌ கெரள்ளவேண்டும்‌. 6. முதுவேணிற்கா& : 
உணவு உப்பு, புளிப்பு, கார்ப்புச்‌ சுவையூட்டும்‌ உண! 
களையும்‌ நீக்கி விரைவில்‌ சீரணிக்கக்‌ கூடியதும்‌ இனிப்பு 
சுவையும்‌, குளிர்ச்சியுளதும்‌, நீர்‌ வடிவமான உணவுகளை 
கொள்ளவேண்டும்‌. . \ 
தின ஒழுக்கங்கள்‌ என்ன £ | 
தினசரி நித்திரையிலிருந்து அதிகாலை 4-மணி முதம்‌: 
6-மணிக்குள்‌ எழுந்திருக்கவேண்டும்‌. தூங்கி விழித்ததும்‌ 
முதல்‌ வேலையாய்‌ இறைவணக்கம்‌ செய்து அடுத்து! 
பார்க்க வேண்டிய பொருட்கள்‌ தாமரை, தங்கம்‌ விளக்6( 
தனது வலது கை, சூரியன்‌, அக்கினி, செஞ்சந்தனம்‌, வய 
கடல்‌ சிவலிங்கம்‌ தன்‌ தனைவி ஆகியவற்றையும்‌: தம்‌, 
முகத்தை கண்ணாடியில்‌ பார்ப்பதும்‌ மேன்மைதரும்‌ அடு,( 
துச்‌ செய்ய வேண்டிய காலைக்கடன்களை முடித்து உள 

ட்‌ பன உண்டு மகிழ்வுடன்‌ அலுவல்கள்‌ செய்யலாம்‌. 


“பத்தியதீதிற்குரிய பதார்த்தங்கள்‌ ஏன்ன ? ( 
அவரை பிஞ்சு, புடலைபிஞ்சு முருங்கை பிஞ்சு, அத்திப்‌ 
பிஞ்சு கத்திரிப்பிஞ்சு, சிறுபயறு, துவரை. கதலிப்பழம்‌- 
கட்டிய உப்பு புனியாரை, சீயக்கொழுந்து. நெல்லி, அ 
நெல்லி வெள்ளாடு, முயல்‌, ஊர்ச்குருவி, காடை, மான்‌. 
மரை, சுறாமீன்‌, விரால்‌, குரவை, தேளி, கெளிறு, ஆமை! 

.. தூதுளைச மூலம்‌ கண்டங்கத்திரி பிஞ்சு, சிறுகீரை, முளை!! 
கீரை பொன்னாங்கண்ணி ஆகியவை உதவும்‌ இவைகள்‌ 
£ணிகளை நீக்கும்‌ தன்மை கொண்டது. ம்‌ ்‌ 
௦ Domain. Digitized by னா! லின்‌ Academy | 


( 
6 


31 


பத்தியத்திற்கு ஆகா பதார்த்தங்கள்‌ என்ன? 

காணம்‌ (கொள்ளு) கொட்டி, கரடி, பன்றி, செம்மரி 
பாடு, கோழி, கொக்கு சுரைக்காய்‌, சோம்பு, சீனியவரை, 
பாகற்காய்‌, பூசணி , கடலை, மொச்சை, பெரும்‌ பயறு, காட்‌ 
றிப்பாகல்‌, $பழுடாகல்‌, மாங்காய்‌ அகத்திக்கீரை புளி கடுகு 
2 தங்காய்‌ எருமைப்பால்‌ நெய்கள்‌ சாராயம்‌ விலாங்கு. கூனி 
கொண்டை அகியவை ஆகாது இவற்றில்‌ சிறிது உண்டா 
மும்‌ மருந்தை முறித்து பிணியை அதிகரிக்கச்‌ செய்யும்‌ புகை 
ம்‌ புணர்ச்சியும்‌ நீங்க வேண்டும்‌. 


சின்ளைபெற : வருந்துவோர்க்கு என்ன செய்ய 
வண்டும்‌ ? 

1. நாய்‌ மண்டையோடு 1கொஞ்சம்‌ எடுத்துத்தூளாக்கி 
விளக்கெண்ணெயில்‌ குழப்பி சிறிது உள்ளுக்கு கொடுத்த 
டன்‌ வயிற்றிலும்‌ பூசிவிடப்பிள்ளை பிறக்கும்‌ 2. பசளி, 
இலைச்சாறு நல்லெண்ணெய்‌ [வகைக்கு அரைக்கால்படி 
2சர்த்து உள்ளுக்கு கொடுக்க பிள்ளை பிறக்கும்‌. நஞ்சுக்‌ 
கொடி விழும்‌, 3. சிவனார்‌ வேம்பை முலைப்பாலில்‌ 
அரைத்து கொப்புளின்‌ கீழ்‌ தடவி விட குழந்தை பிறக்கும்‌. 
தழந்தை வயிற்றுள்‌ இறந்ததை அறிவதெப்டடி ? 

குழந்தை பெற வருத்தப்படும்‌ பெண்ணுக்கு தாகமெடுத்‌ 
நால்‌ வயிற்றில்‌ பசு வெண்ணெயை பூசி விட அது உருகி 
சால்‌ பிள்ளை பிறக்குமென்றும்‌ உருகாதிருந்தால குழந்தை 
வயிற்றில்‌ இறந்து விட்டதாகவும்‌ அறியலாம்‌. 
வயிற்றில்‌ இறந்த குழந்தை வெளிவர மருந்தென்ன ? 

உகா இலையை கருக வறுத்து அதில்‌ ஒருபடி தண்‌ 
ஊீர்‌ விட்டு கால்‌ படியாகக்‌ குறுக்கிய குடி நீரில்‌, மிளகு, 
ிவெள்ளைபூடு, பெகுங்காயம்‌, ஓமம்‌ ஆகியவற்றை பொடித்‌ ” 
வப்போட்டுக்‌ காய்ச்சி அரைக்கால்படி தண்ணீர்‌ கொடுக்க 
வெளிவரும்‌. பூறாகத்தை அரைத்துக்‌ கொடுக்க பிள்ளை 
விழும்‌ இந்துப்பு, சங்கம்வேர்‌, அரைத்து காடி நீர்தெளிவில்‌ 
கொடுக்க விழும்‌. வேலிப்பருத்தி வேரை அரைத்துப்பசும்‌ 
பாலில்‌! கொடுக்கவீழும்‌ பிரண்டைவேரும்‌ குறுஞ்சாவேரும்‌ 4 
அரைத்து வயிற்றுல்‌ பூசவிழும்‌ துளசிச்சாறு அரைக்கால்‌ 
டி நல்லெண்ணெய்‌ மாகாணிப்படி ஒன்றாய்‌ கலந்து 
கொடுக்க விழும்‌. 
மர்ச்சையுற்றவர்களுக்குக்‌ செய்வ வேண்டிய 
தன்ன ? 

மயக்கம்‌ தெளிய முதலில்‌ தண்ணீரை முகத்தில்தெளித்து 
ஈரத்துணியால்‌ உடல்‌ முழுமையும்‌ துடைத்து உடலைக்‌ 

CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


32 


குளிர்ச்சியுறச்‌ செய்து பருகக்குளி ந்த நீர்‌ கொடுத்து தெ 
யச்‌ செய்து அடுத்து:-அயச்செந்தாரம்‌ வெள்ளிபற்பர்‌ 
நாக பற்பம்‌, ஏலா 9ச்‌ சூரணம்‌, இஞ்சிச்சூரணம்‌, நாரத்ை 
லேகியம்‌, சேசரிலைஃயம்‌, வில்லாதி லேகியம்‌ ஆசியவ: 
றைத்தத்தும்‌ சத்துணவுகள்‌ கொடுத்துவர நலமாகும்‌. 


மதுவெறி நீக்கும்‌ மருந்தென்ன ? 
1. எலுமிச்சம்பழச்‌ சாற்றைத்‌ தலையில்‌ தேய்த்‌; 


குளிர்ந்த நீரில்‌ குளிப்பாட்டத் தீரும்‌. 2, சுக்குத்தைலம்‌, அர 
குத்‌ தைலம்‌ ஆகியவற்றை உடம்பில்‌ பூசலாம்‌. 8, நால 


_ பழச்சாறு இஞ்சிக்சாறு, தேன்‌, ஆகியவற்றை சம 


கலந்து உட்கொள்ளச்‌ செய்யலாம்‌. 
உயிர்ப்புச்‌ தூண்டுதல்‌ எப்படி 2 


ஏதேனும்‌ காரணத்தால்‌ பேச்சு மூச்சு இல்லாம்‌ 
போகிறவர்களை குப்புறப்படுக்க வைத்து நெஞ்சுக்குக்‌ க 
துணியை பத்துபோல்‌ சுருட்டி வைத்து தலையை நெஞ்சி 
மட்டத்திற்கு தாளவைத்து முகத்தை பக்கவாட்டில்‌ திரும்‌ 
வைத்து அலன்‌ கைகளை மடக்கி தலையின்‌ .அடி௰ 
கொடுத்து வாயை நன்கு திறக்கச்செய்தபின்‌ நோயாளியீ' 
தலைப்பாகத்தில்‌ உதவி செய்வோர்‌ இரு முழங்கால்கல! 
யும்‌ மண்டியிட்ட வண்ணம்‌ தனது இருகைகளையும்‌ விரித்‌: 
நோயாளியின்‌ விழாப்புறத்தில்‌ வைத்து தன்பலம்‌ கொண்‌. 
மட்‌ ஓம்‌ அவசரமில்லாமல்‌ தொடர்ந்து அமுக்கிவிட்ட வூ 
ணம்‌ இருத்தலுடன்‌ அருகிலுள்ளோர்‌ சூரடற்றும்‌ தைல 
களை உடம்பெல்லாம்‌ தேய்த்து முடியுமான ஒத்தன 
களை தொடர்ந்து கொடுத்துக்‌ கொண்டிருக்கவேண்டு! 
இவ்வகை சிகிச்சையால்‌ நோயாளியின்‌ நுரையீரலில்‌ படி 
துள்ள. காற்று சிறுகச்சிறுக வெளியாகி மயக்க நிலை நீங்கு 


பூரண வளர்ச்சியுற்ற குழந்தை எத்தனை மணிநேர. 


தில்‌ பிறக்கின்றன ? 


1. முதல்‌ பிரசவத்தில்‌ இடுப்பு வலி கண்டபின்‌ பிறப்‌ 
றுப்பு விரிவடைய 15 மணியும்‌ குடந்தை பிறக்க 2 மணியு 
நஞ்சுக்கொடி வெளிவர ஒருமணி நேரமும்‌ ஆக சுமார்‌ 1. 
மணி நேரம்‌ ஆகும்‌. அடுத்துவரும்‌ பேறுகளில்‌ உறுப்புக 
விரிவடைய _பத்துமணிப்பொழுதும்‌, 


- ஒன்றரையணியும்‌, நஞ்சுக்கொடி வெ க்‌ படம்‌ 


$2 ழ்‌ 1 பக்‌ ௮ DS உ i L 
Cc-0. InPubiic Woman. Digitized நரி வரிக்கவுறிஷஞம்‌. 


ளியாக ஒன்றரைமல 


2 


33 
குறிர்ச்சியூட்டும்‌ மூலிகைகள்‌ என்ன ? 


அகத்தி, ஆராக்கீரை, இலுப்பை, எலுமிச்தை, கடா 
நாரத்தை, கட்டுக்கொடி, சீதேவி செங்கழு நீர்‌, கீழாநெல்லி 
முளைக்கீரை, கோவைக்கிழங்கு, சந்தனம்‌, செம்பருத்தி, 
நெல்லி, நகு, பறங்கிக்காய்‌, பனைப்பொருள்‌, பன்னீர்ப்‌ 
மூட புதினா, பொன்னாங்காணி, மாதுளமாளம்‌, மணத்‌ 
தக்காளி, வாழை இலை-பட்டை, வெந்தயக்கீரை விலா 
மிச்சைவேர்‌ ஆகியனவாகும்‌. 


தோற்பிணி நீக்கும்‌ மூலிகைகள்‌ யாது ? 
சூரந்தாவரை, பொன்னாவரை, பூவரசிலை, நீரடி 
முத்து, ஏழிலைப்பாலை, தகரவிதை, வேலிப்பருத்தி, “நெல்லி 
கஸ்தூரி: மஞ்சள்‌, சீயக்காய்‌, இலுப்பைப்பிண்ணாக்கு, 
அவுரி, கலியாண முருங்கையிலை, குப்பைமேனி, பப்பாளி, 
பழம்‌, வேப்பெண்ணெய்‌, புன்னையெண்ணெய்‌, எலுமிச்சம்‌ 
பழம்‌, திருநீற்றுப்பச்சை, செம்மண்‌, மடலைமா சிறுபயற்‌ 
றுமா, தெய்க்கொட்டங்காய்‌, கசகசா ஆகியவை சொறி 
சிரங்கை நீக்க உதவும்‌. 
விடகடிகளைத்‌ தீர்க்கும்‌ மூலிகைகள்‌ என்ன ? 
குப்பைமேனி, சிறியாநங்கை, நஞ்சுமுறிச்சான்‌, தேள்‌ 
கொடுக்கிலை, கருந்துளசி, ஊமத்தை இலை, எட்டிவேர்‌. 
நாயுருவி, முருங்கைப்பட்டை, நாகப்பூ, வேப்பமுத்து, பேய்ச்‌ 
அசை, வசம்பு, இலுப்பைக்கொட்டை, பெருங்காயம்‌, மஞ்சள்‌ 
கடுகு ஆகியவற்றைப்‌ போட்டுத்தடவி விடபாம்பு தேள்‌, 
நட்டுவக்காலி நாய்‌ பூனை எலிகடி விடங்கள்‌ திரும்‌, 


விடகடியால்‌ அடங்கிய உயிர்திரும்ப மருந்தென்ன ? 

ஒரு நரியை பாம்பால்‌ கடிக்க விட்டு விடம்‌ மேலாடி 
உயிர்‌ அடங்கியவுடன்‌. கருவூமத்தையிலையைக்‌ கசக்கி 
எடுத்தசாற்றை நரியின்‌ நாசியிற்பிழிய உயிர்‌ மீளும்‌ இதன்‌ 
படி மனிதருக்கும்‌ $மேற்படி இலைச்சாற்றை நாசியிற்பிழிய 
அடங்கிய உயிர்‌ மீளும்‌. 
சி, ம, ்‌ 

6-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


34 


விடகடிகள்‌ அனைத்திற்கும்‌ மந்தென்ன 7 


1. வெள்ளைப்‌ ராடமணம்‌, இரசம்‌ செந்தி மனோ சிலை 
துருசு, பெருங்காயம்‌, சுத்தித்த நேர்வானம்‌ வகைக்கு ஓர 


சுழஞ்சி 3 1/2 கிராம்‌ எடுத்து அதற்க்கு இரண்டு பங்கு வால... 


-தைச்‌ சேர்த்து வெள்ளெருக்கன்‌ பால்விட்டு 'எழுநாழிலை 
அரைத்து வேப்‌ பெண்ணெய்விட்டு ஒரு நாழிகை அரைத்து ' 
வழித்தெடுத்து யானைக்கொம்பு சிமிழில்‌ வைத்து பயரள 


வெற்றிலையில்‌ தடவிக்கொடுக்க சகல விட்ங்களும்‌ நீங்கும்‌, 


பற்க்கெட்டி: இருந்தால்‌ வெந்நீரில்‌ கரைத்து உள்ளுக்கு? 


கொடுக்கவும்‌, அல்லது மருந்தைக்‌ குழைத்து வாயிய்‌ தடல ' 


விடங்கள்‌ நீங்கும்‌; 2. திப்பிலி மிளகு, இந்துப்பு, பெரு 
காயம்‌, பழுபாகல்‌. கிழங்கு, கொல்லன்‌, கேரவைக்கிழகங்டு 
நாவிக்கிழங்கு ஆடுதிண்டாபானை வேர்‌, இரசம்‌ கெந்தக்‌ 
இலுப்பை பருப்பு, சண்பகவேர்‌, இருவாச்சிவேர்‌ முருங்கை 
வேர்‌, காஞ்சரன்‌ வேர்‌, சுத்தித்த நேர்வாளப்பருப்பு வகைக்‌ 
35 கிராம்‌ ஏடுத்து மூஞ்சுறுகளின்‌ வயிற்றுள்‌ வைத்து! 
தைத்து ஒரு கலசத்தில்‌ பேரட்டு . அதன்‌ வாயை. மு! 
பூமியிற்‌ “புதைத்து ஒரு மண்டலம்‌ கழித்து, எடுத்து பே 
பீர்க்கிலை சாற்றில்‌: அரைத்துப்‌ பணவெடை விதம்‌ மாத்தி 
ரை செய்து ஒரு மாத்திரையை வெற்றிலை சாற்றி” 
மத்தித்து கண்ணில்‌ கலிக்கம்போரடலுடன்‌,' நாசில்‌ நசிட்‌ 


ன்‌ 
6 
6 
6 
6 
6 


்‌ டவ்‌ ்‌ க்ஸ்‌ ப்‌ ட 
மும்‌ செய்து நீர்த்தாரையின்‌ நானத்தின்‌ மூலம்‌ பிறயோலீக்‌ 
விடம்‌ நீங்கும்‌. 


1: 


MM 


கண்ணோய்‌ தொண்ணாரற்றாறுக்கும்‌ சைலம்‌ எல ன! 


ஆவரைமொட்டு, கொழுந்து, சிறுக்கீரை, பொன்னா! 
காணி ஆகியவற்றை பகம்பாலிடடு இடித்துப்‌ பிழிந்தசா* 
சிற்றாமணக்கெண்ணேய்‌, , பசும்நெய்‌, நல்லெண்ணை 
வகைக்குப்படி ஒன்று, பசும்பால்‌ படி ஆறு ஆகியவர்‌) 
TOUTE ED அவற்றில்‌ ஏலம்‌, கிராம்பு, அதிமதுரம்‌ 
கோஸ்டம்‌, செண்பகப்பூ, சாதிக்காய்‌; மிளகு வால்மிளி 
மிறாக்காய்‌, சந்தனம்‌, செஞ்சந்தனம்‌, மரம ஞ்சள்‌, அரச 
தை, தேவதாரம்‌. சாத்திரபேதி, வெட்டிவேர்‌ வகைக்‌(% 
பலம்‌ அரைக்கால்‌ பொடித்துப்‌ போட்டு பதமாய்க்‌ காய்ச்‌ 
பர்த்து ஒறு ள்‌. விட்டு, ஒருநாள்‌ “தலைக்குத்‌ தேய்த்‌! 
சீயக்காய்‌, உசிலம்‌ இலை, அரைப்பிட்டு தேய்த்துக்‌ சளித்‌ 

- வர சகல கண்நோய்கள்‌ திங்கும்‌, அதுக்கு A 
CC-0. In Public Domain. Digitized by Miuthulakshmi Research Academy 


35 


ரீிசத்திற்கு தைலம்‌ என்ன 7 


ஆயிற்பட்டை 350 கிராம்‌ சங்கம்‌ வேர்‌, அரத்தை 
ிளகு வகைக்கு 75 கிராம்‌, மஞ்சள்‌ 75 கிராம்‌ இவைகளை 
புத்து பதக்கு நீரில்‌ போட்டு நாலில்‌ ஓன்றாய்‌ வற்ற 
வத்திறுத்து அதில்‌ நல்லெண்ணெய்‌ 1 பங்கு நொச்சிவு 
மூசு முசுக்கை, கரிசாலை ஆசியவற்றின்‌ சாறுவகைக்கு 
அரைப்படி பசும்பால்‌ ஒருபடி சேர்த்து அதிமதுரம்‌, சத 
உப்பை வகைக்கு கால்பலம்‌ எடுத்து அரைத்துக்‌ கலக்கி 
1தமாய்‌ காய்ச்சி வடித்து முழுகிவர பீனிசம்‌ தீரும்‌. 


கல வாய்வுக்கும்‌ மருந்தென்ன ? 

ஏலம்‌, இலவங்கம்‌, குங்குமப்பூ, சடமாஞ்சில்‌, மஞ்‌ 
“ட்டி, கடுகு ரோகினி, திப்பிலி மூலம்‌, சாதிக்காய்‌, இலவங்‌ 
5ப்பட்டை, சிற்றரத்தை, சித்திர மூலம்‌, அதிமதுரம்‌, நற்சீர 
5ம்‌, கருஞ்சீரகம்‌, கல்லுப்பு குரோசானி ஓமம்‌, வால்மிளகு 
வாய்விளங்கம்‌ நிலவாகைவேர்‌ வகைக்கு கழஞ்சு மூன்று 
£டுத்து சூரணித்து நிகர்‌ சர்க்கரை சேர்த்து திரிகடி அளவு 
உண்டுவர வாய்வுகள்‌ நீங்கும்‌, 
பாதத்திற்கு லேகியம்‌ என்ன ? 

ஒருபடி பசும்பாலில்‌ தோல்‌ நீக்கியவெள்ளைப்பூண்டு 350 
ராம்‌ சேர்த்து அவித்துக்கடைந்து அதில்‌ சாதிக்காய்‌, 
'ா.கிப்பத்திரி, கிராம்பு, ஏலம்‌, அக்கிரகாரம்‌, திப்பிலி 
மலம்‌, திரிகடுகு, ஓமம்‌, பரங்கிப்பட்டை, நிலப்பனங்‌ 
ரங்கு வகைக்கு வராகனெடை ஐந்து. எடுத்துசூரணித்துப்‌ 
பாட்டு நெய்‌ ஒருபடி, தேன்‌ அரைப்படி கலத்து லேகிய 
தத்தில்‌ கிண்டி எடுத்து பாக்களவு உண்டுவர குணந்‌ . 
ரும்‌. > 
5ர்ணோய்‌ அனுகாதிருக்கும்‌ விதியென்ன ? 

1. ஆறுதிங்களுக்கொருக்காபேதி பருந்தும்‌, இரண்டு 
ிங்களுக்கொருக்கா வாந்தி மருந்தும்‌ ஒரு திங்களுக்‌ 
ிகாருக்கா மூக்கில்‌ நரியமும்‌, மூன்று நாட்களுக்கொருக்கா 
£ண்மருந்தும்‌ இட்டுவரவேண்டும்‌. 2. பல்துலக்க ஆல்‌, 
ருக்கு, வேல்‌, பூலா, நாயுருவி ஆகியவற்றால்‌ இடதுபக்கம்‌ 
தய்க்கத்‌ துவங்கி பின்‌ வலதுபக்கம்‌ தேய்த்து முடித்துவெந்‌ 
ரில்‌ முகம்‌ கழுவ வேண்டும்‌: 8. கண்ணில்‌ மருந்திட்டபின்‌ 
வயில்‌ மது புணர்ச்சி குளித்த்ககீர்‌ ஊச்வவளின்பு சைய்பாண்று 


38 


ஐம்பொறிகள்‌ (ஞானேந்திரியம்‌) வேலைகளும்‌ அலை. 
கள்‌ சார்ந்த பூதங்களும்‌ ஏது 1 


1) சுரோத்திரம்‌-செவி: இது ஆகாயத்தின்‌ அம்சமா 
யிருந்து அதன்‌ செயலான பலவகையான ஒலிகளையும்‌ 
கேட்டுக்‌ கொண்டு உடலுக்கு ஒரு செய்தி நிலையமாக 
விளங்கிம்‌, 2) தொக்கு-தோல்‌ இது வாயுவின்‌ அம்சமாய்‌ 
இருந்து அதன்‌ செயலாகிய தட்பம்‌-வெட்பம்‌-மிருது கடினம்‌ 
என்னும்‌ நான்கு விதபரிச (தொடும்‌): உணர்வுகளை அறிந்‌ 
திட உதவும்‌. 3) சட்ச-கண்கள்‌ இது நெருப்பின்‌ அம்ச 
மாய்‌ இருந்து அதன்‌ செயல்களாகிய வெண்மை, கருமை, 
சிவப்பு பச்சை - நீலம்‌-கலப்பு வர்ணம்‌, நீளம்‌, குட்டை 
தூலம்‌, சன்னம்‌, என்னும்‌ பத்துவகையான உருவங்களைக்‌ 
காட்டும்‌. 4) சிங்ஙவை- நாக்கு, இது அப்புவின்‌ அம்சமாய்‌ 
இருந்து அதன்‌ .செயல்களாகிய  உப்பு-புளிப்பு-இனிப்பு- 
கசப்ப-துவர்ப்பு-கார்ப்பு என்னும்‌ -அறு ஈவைகளின்‌ - தன்மை 
யை அறியும்‌. 5) கிராணம்‌-மூக்கு இது பிருதிவியின்‌ அம்ச 
மாய்‌ இதன்‌ செயல்களாகிய சுகந்தம்‌- நறுமணம்‌-துர்கந்தம்‌ 
கெட்ட தாற்றம்‌ ஆகியவற்றை பகுத்தறியும்‌ தன்மையை 
செய்யும்‌. (பொறிகள்‌-5) 


ஐம்புலன்‌ (கன்மேந்திரியம்‌) அமைப்பும்‌ அவைகள்‌ 
| சார்ந்த பூதங்களும்‌ ஏது ? | 


1. வாக்கு-வாய்‌: இது பிருதிவி- (மண்‌) யின்‌ அம்சமாம்‌' 
இருந்தாலும்‌ ஆகாயம்‌ என்ற வெளியின்‌ தன்மை கொண்டு 
பேசும்‌, 2. பாணி-கைகள்‌ இவை வாயுவு - என்ற காற்றின்‌ 
அம்சம்‌ கொண்டு கொடுக்கல்‌ வாங்கல்‌ பிடித்தல்‌ வீடுதல்‌ 
ஆகிய அலுவல்களைச்‌ செய்யும்‌. 3. டாதம்‌-கால்கள்‌ இவை 
நெருப்பின்‌ அம்சம்‌ கொண்டு நடத்தல்‌ இருத்தல்‌ நிற்றல்‌ 
எழுதல்‌ ஆகிய அலுவல்களைச்‌ . செய்யும்‌. 4. பாயுரு-கு தம்‌ 
இவை பிருதிவி என்ற எண்ணின்‌ . அம்சம்‌ கொண்டு 
மத்‌ க்‌ வ்‌ தபலக ளம்‌ செய்யும்‌. 
்‌ ஸ்தம்‌-மாமஸ்தானம்‌ ப்புறுப்‌ ப்பு. 
என்ற நீர்‌ அம்சம்‌ கொண்டு சிறுநீர்‌, ர கம்‌ 
ஆகியவற்றை வெளிப்படுத்தி இன்பம்‌ தரும்‌ அலுவல்களைச்‌ 
செய்கிறது. (புலன்கள்‌-5) ட்ப 


.. அந்தக்கரணங்கள்‌ நான்கில்‌ த, i 
க ட ? நான்கின்‌ வேலைகள்‌ ஏன்ன 2. 
] . ௨ மனம்‌: வாயுவு என்ற காற்றின்‌ டப்ப 2 
சங்கல்ப ச்‌ அம்சம்‌ கொண்ட 
ன்‌ "டும்‌ அ கல்ப்‌ . வடிவ வளர்ச்சியை செவ்வனே 
வளர்த்திடும்‌ அலுவலைச்‌ செய்யும்‌ டல ்‌ 
ப வல ்‌ ம்‌, இதனால்‌ அது தனது 
6-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy i 


99 


இயற்கை குணமாகிய நினைத்தல்‌-மறத்தல்‌ என்னும்‌ சங்‌ 
கல்ப விகற்ப வேலைகளை துரிதமாய்‌ செய்து காற்றைப்‌ 
போல்‌ அலையும்‌ இதற்கு முக்கியத்தெய்வம்‌ சந்திரன்‌, 
இடம்‌; கண்டம்புத்தி: நெருப்பின்‌ அம்சம்‌ கொண்டு பொரு 
ளின்‌ உண்மை ளடிவத்தை உறுதிப்படுத்தும்‌. ஒழுக்கமுடை 
யதே புத்தியாகும்‌ இது நல்லது கெட்டதை ஆய்ந்து உண 
ரும்‌. இதற்கு முக்கிய தெய்வம்‌ பிரமன்‌ இடம்‌: முகம்‌ சித்தம்‌ 
அப்பு என்ற நீரின்‌ அம்சம்‌ கொண்டது சிந்தன: சத்தியை 
வளர்க்கும்‌ பொறுப்பு சித்தத்திற்குறியது, இது ஐம்பொறி 
களுக்கும்‌ அசையும்‌ தன்பையான இயக்கத்தை உண்டாக்கி 
அதன்‌ வழியாய்‌ தெளிந்த செய்திகளைத்‌ தேர்ந்து திரட்டிச்‌ 
செல்லும்‌ இதற்கு முக்கியத்தெய்வம்‌ திருமால்‌ இடம்‌ தொப்‌ 
புள்‌ அகங்காரம்‌: பிருதிவி என்ற மண்ணின்‌ அம்சம்‌ கொண் 
டது. ஊனாலாகிய மனித உடலத்தை நான்‌ என்ற அகத்‌ 
தையினால்‌ விரும்பி அதன்‌ வடிவத்தை உயர்த்திட்ச்‌ செய்‌ 
தலே அகங்காரம்‌ இது பயனுடையதும்‌ பயனல்லாதது 
மான அலுவல்களை சிந்திக்காமல்‌ விட்டுவிட்டு நான்‌ எனது 
என்ற அகந்தையின்‌ வழியை விரும்பி புண்ணிய பாப 
மென்று தெரியாச்‌ செயல்களைச்‌ செய்து கொண்டிருக்கும்‌ 
இதன்‌ முக்கியத்‌ தெய்வம்‌: ருத்ரன்‌ இடம்‌: இருதயம்‌ 
(கரணங்கள்‌- 4) 


அறிவும்‌ அதன்‌ அலுவலும்‌ ஏன்ன ? 

இது ஆகாயம்‌ என்ற வெளியின்‌ அம்சம்‌ கொண்டது 
இவை உச்சியிலிருந்து அனைத்தையும்‌ ஆற அமர நோக்கி 
நல்வினை தீவினைகளை வகுத்துணர்த்து செயலாற்றும்‌ 
தன்மையைக்‌ கொண்டது. (அறிவு-1) ன்‌ 


வாயுக்கள்‌ பத்து யாவை 7 
பிராணன்‌, அபானன்‌, உதானன்‌, சமானன்‌, வியா 
னன்‌, நாகன்‌, கூர்மன்‌. கிரிகரன்‌, , தேவதத்தன்‌, தனஞ்‌ 
செயன்‌ ஆகியவை (வாயுக்கள்‌-10) 
வாய்ப்புக்கள்‌ பத்தின்‌ வேலைகள்‌ எனை 2 
(முதன்மை வாயுக்கள்‌-9) ்‌ 
பிரானன்‌-இவை இருதயக்‌ கமலத்திலிருந்து நாசித்து 
வாரங்களின்‌. வழியே மேல்நோக்கி உசுவாசமாக உள்ளுக்கு 
இழுக்கப்படும்‌(கா.ற்று-வாயுவாக அமைந்து பசி-தாகங்களை 
உண்டாக்கி உண்ட உணவுகளை  சீரணிக்கச்‌ செய்யும்‌ 2 


அபாண்ட குதத்தைப்வஹ்றிஇகத்துமாலம்‌அகிலுறீக்குக்கிவள்ரு 


40 


ஆகியவற்றை வெளியில்‌ தள்ளும்படியான வேலைகழை 
செய்து நிஸ்வாசம்‌ என்னும்‌ வெளிக்குவீடும்‌ (காற்று) வா 
வாக அமைந்திருக்கும்‌. 3. உதானன்‌: இது கண்டம்‌ என்‌... 
கழுத்துப்‌ பாகத்திலிருந்து உண்ணும்‌ உணவுகளை. விழு 
கவும்‌ அந்த உணவுகளின்‌ இரசச்‌ சத்துக்களை நாடி நரம்‌. 
களுள்‌ சென்று எங்கும்‌ தங்கும்‌ படியாகச்‌ செய்தும்‌ குரலே. 
சையை உண்டாக்கும்‌ பணிகளைச்‌ செய்யும்‌ 4-சமானள்‌ 
இறவ நாபி என்ற , தொப்ப்ழிடமிருந்து உதானன்‌ 
அனுப்பப்பட்ட உணவுகளின்‌ இரச சத்துக்களை நாடி நரம்‌ 
கள்‌ அனைத்திற்கும்‌ சமமாக பகிர்ந்து கொடுக்கு 
வேலையை பாங்காகச்‌ செய்து உடலத்தை உறுதியுபை 
தாய்‌ வளர்க்கும்‌ 5 வியானன்‌:--இவை உடலத்தி£ 
அனைத்துப்‌ பாகங்களிலும்‌ -சென்று பரிசம்‌ என்ற தொ 
தல்‌ உணர்வை உணர்ந்து கொள்ளச்‌ செய்தலுடன்‌ உண்‌ 
உணவுகளில்‌ உயிர்ச்சத்துக்களையும்‌ 
வெவ்வேறாக்கும்‌ 


சக்கைகளையு 
வேலைகளையும்‌ செய்யும்‌ மேற்குறித்‌ 
ஐந்து வகையான உயிர்க்காற்றுகள்‌ உடலிலிருந்தால்‌ ம. 
தர்களை நலமாக உயிர்வாழச்‌ செய்யும்‌ ஆகவே இவற்கு 
ஐந்து உயிர்கள்‌ என்றும்‌ பஞ்சபிராணன்‌ என்றும்‌ சொல்ல. 
படும்‌ 6. நாகன்‌: இவை கழுத்தின்‌ உட்பகுதியின்‌ குரல்வலை 
என்ற இடத்திலிருந்து வாந்தியை உண்டு பண்ணச்செய்‌ 
வும்‌ கண்களை திறக்கவும்‌ இமைக்கவும்‌ செய்தலுடன்‌ ௮ 
வைத்தூண்டி நல்லிசைப்‌ பாடல்கள்‌ பாடவும்‌ உரோம்‌. 
கால்களை சிலிர்க்க செய்தலுமான வேலைகளைச்‌ செ! 
யும்‌, 7. கூர்மன்‌. இவை கண்களிடத்திலிருந்து திபுக்கவு : 
மூடவும்‌ செய்தலுடன்‌ கண்ணீரை வெளிப்படுத்தவும்‌ லீ. 
வும்‌ செய்யும்‌. 8. கிரிதரன்‌: இவை மூக்கிலிருந்து தும்ம. 
யும்‌, இருமலையும்‌ உண்டாக்கும்‌. 9. தேவதத்தன்‌ இடை 
மார்பில்‌ கபத்தை சேர்த்தலுடன்‌ -சோம்பலையும்‌ நெய்‌: 
பட இது ஆகியவற்றையும்‌ உண்டாக்கும்‌. 
தனஞ்செயன்‌: வை கருப்பத்தில்‌ க்கும்‌. குழந்தைக. 
வரியே தள்ளி விறக்கும்பட்‌ கெய்ல்‌, “அடுத்து இறற்‌! 
ட்ட உடலில றுதி வரையிலும்‌ க 3 றவ 
இருந்து இடலை விவக இடுகாடு செல்லும்‌ 


வாயுல்கள்‌:10) து தலைப்பாபம்‌ வெடிக்கு. 


நாடிகள்பத்தின்‌ (தசநாடிகள்‌ 
என்னை? 


) அமைப்பும்‌ அலுவ 


தி 
ம. இடகடலை:-வலதுகால்‌ பெருவிரலிலிக ர்‌ தர்‌ 
கோல்‌ போல்‌ மாறலாக இடது கிராப்‌ ற்‌ றி ற்கும்‌, 
பிங்கலை:- இடதுகால்‌: பெருவிரலிலிரு ந்து கத்தரிக்கே 
போன்று மாறலாக வலது. மூக்கைப்பற்றி நிற்கும்‌, சுழுமூல 
00-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


41 


மூலாதாரம்‌ முதல்‌ எல்லா நாடிகளுக்கும்‌ அதாரமாய்‌ நடு 
காடியாசு சிரசுவரை எங்கும்‌ பரத்து விரிந்து நிற்கும்‌ 4-சிங்‌ 
முலை:- உண்ணாக்கில்‌ நின்று உணவு நீர்‌ ஆகியவற்றை 
விழுங்கும்‌ படியான அலுவல்களைச்‌ செய்யும்‌. 

புருடன்‌:- வலது கண்ணளவாய்‌ நிற்கும்‌. 
காந்தாரி:- இடது கண்ணளவாய்‌ நிற்கும்‌. 

அத்தி:- வலது காதளவாம்‌ நிற்கும்‌. 

அலம்புடை - இடது காதளவாய்‌ நிற்கும்‌. 
சங்கினி:- குறியின்‌ அளவாய்‌ நிற்கும்‌. 

0. குகு-அபானத்தளவாய்‌ நிற்கும்‌ (நாடிகள்‌-10) 


1 ஐ 


நக்‌ ஈது 0. 


சுவாசிக்கும்‌ விபரங்கள்‌ எப்படி? 
பத்துவகை ' (தசவாயு) வாயுக்களில்‌ ஒன்றான பிரா 
ணன்‌ மூலாதாரத்திலிருந்து ஓம்‌. என்று உதித்து நாபி வட்‌ 
டத்தில்‌ “ரீம்‌” என்று மோதி இடகலை- பிங்கலை என்றும்‌ 
சந்திரகலை சூரியகலை யென்றும்‌ கூறப்படும்‌. இடது மூக்‌ 
கிலும்‌ வலது மூக்குலும்‌ ஓடப்படும்‌ நாடிகளில்‌ ஓடி. துபா 
லத்தைச்‌ சுற்றி மூக்கின்‌ ரீவழியாகப்‌ புறப்பட்டு மூச்சுவிட 
லால்‌ 12 அங்குலத்தூரம்‌ சென்று திரும்ப நான்கு அங்குலப்‌ 
பிரமாணம்‌ சுழிந்து போய்‌ 8. அங்குலப்‌ பிரமாணம்‌ மீந்து 
முன்னின்ற இடத்திலே உள்ளுக்குப்‌ பாய்ந்து தாக்கும்‌. 
இம்மாதிரி மூச்சின்‌ அலுவல்‌ நடப்பதால்‌ நல்மான உடலு 
டையோர்களுக்கு நாழிகை ஒன்றுக்கு 360 சுவாசமாக 
துருத்தி யென்னும்‌ தோல்‌ கருவிக்குள்‌ காற்றேறுதல்‌ 
போன்று. சுவாசம்‌ ஏறவும்‌ இறங்கவுமாக இருந்து 60 நாழி 
கைகள்‌ கொண்ட நாள்‌ ஒன்றுக்கு 2,600 சுவாசமாக 


உள்ளே ஏரி அவற்றில்‌ 7,200 சுவாசம்‌ வெளியே சென்றும்‌ - 


14400 சுவாசம்‌ உள்ளே அடங்கியும்‌ வியானன்‌; என்னும்‌ 
வாயுவின்‌ மூலம்‌ தோளிலே நின்று 72000 நரம்புகளிலும்‌ 
சென்று உடலை உறுதியாக இயக்கும்‌ பணிகளைச்‌ 
செய்யும்‌. 1 

சயம்‌ ஐந்தின்‌ விபரங்கள்‌ என்ன 2 

1. ஆமாசயம்‌:- இரைக்குடலை; உண்ட உணவு தண்‌ 
ணீர்‌ சேருமிடம்‌. 3 

|. 2. ஜலாச்யம்‌:- செரிகுடல்‌:- உணவுகளிலிரு ந்து 
நீர்‌ தனியே பிரிந்து நிற்குமிடம்‌. 

| 


சி. ம. 1 


| CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi' Research Academy 


42 
9. மலாசயம்‌-மலக்குடல்‌:மலம்‌ தங்குமிடம்‌ 


4. ஜலாஞ்சயம்‌-- நீர்க்குடல்‌:-சிறுநீர்‌ தங்குமிடம்‌ dl 


5, சுக்கிலாசயம்‌--விந்துக்குடல்‌ :- விந்து தங்குமிடம்‌ , 
(ஆசயம்‌-௦) 1 


கோசங்கள்‌ (உடல்கள்‌) ஐந்தின்‌ தன்மைகள்‌ எனை 


அன்னமயக்கோசம்‌ - உணவுடம்பு:- பெற்றோர்கள்‌. 
உண்ட உணவுகளில்‌ உண்டாகிய சுக்கிலம்‌ சுராணிதம்‌. 
என்ற இருவகை உயீம்‌ அணுக்களால்‌ தாயின்‌ கருப்பையில்‌“ 
ட. உருவாகிய பால்‌ அன்னம்போன்ற உணவுகளால்‌ வளர்ச்சி 
அடைந்து ஏழு தாதுப்பொருட்களால்‌ ஆக்கப்பெற்று தூப 
மென்னும்‌ புற உடலை சிதைவுராமல்‌ காக்கும்‌. உள்‌ உறும்‌, 
பாக அமைந்திருக்கும்‌. 2-பிராண மயக்கோசம்‌ வவியுடம்ட்‌ 
வாய்கைகள்‌-கால்கள்‌ 6 தம்‌ (ஆண்‌-பெண்‌) மர்மஸ்தானம்‌ 
என்ற கன்மேந்தியங்களான தொழில்‌ உறுப்புக்கள்‌ ஐந்தும்‌ 
பிராணன்‌ -அபாவனவ்‌- உதானன்‌ சமானன்‌-வியானன்‌ என்‌; 
வாயுக்கள்‌ ஐந்தும்‌, சேர்ந்து [கனவில்‌ கூர்ந்த:-அ.றிவட96 
டன்‌ (கூட்கபதேகம்‌) கூடிநிற்கும்‌ 3 மனோமயக்கோசடி 
மனவுடம்பு:-மன த்துடன்‌ செவி மெய்‌-கண்‌ நாக்கு மூக 
ஆறிய ஞானேந்திரியங்கள்‌ ஐந்தும்‌ சேர்ந்து கேட்ட 
; உணர்தல்‌ பார்த்தல்‌ - ரசித்தல்‌ -- முகர்தல்‌ ஆகிய. ப 
்‌ களைச்‌ செய்து கனவில்‌ அறிவுடம்புடன்‌ இணைத்து நிர்‌ 
மும்‌... &. விஞ்ஞான மயக்கோசம்‌ அறிவுடம்பு: புத்தியு! 
ஐம்பொறிகளும்‌ கூப்‌ கனவில்‌ அறிவுடம்புடன்‌ (சூட்சு! 
சரீரம்‌) இணைந்து நிற்கும்‌. 5. னந்தமயக்கோசம்‌-இன்பு 
_. உடம்பு: மகிழ்ச்சி பெரும்‌ மகிழ்ச்சிகளை வளர்த்து பீரா, 
னும்‌ சுழுத்தியும்‌ கூடியது சுழுத்தி மூன்றாமவத்தை (இருதி! 
ஸ்தானத்தில்‌ உள்ளது) காரண உடலுக்கு ஆதாரமா, 
இருக்கும்‌ (கோசங்கள்‌:5) ்‌ 
தன்‌ மாத்திரைகள்‌ ஐந்தின்‌ விபரம்‌ என்ன? (ஐம்பெொ] : 
களின்‌ மூலம்‌) | 
கவட சப்தம்‌:-ஆகாயத்தின்‌ தன்மா 
மின்‌ உடபகுதியிலுள்ள மெல்லிய 
கேட்கும்‌ 2. ஸ்பரிசம்‌:-வாயுவின்‌ 
த்தில்‌ 


43 


வறிய உதவுகிறது. 9. கந்தம்‌ மண்ணின்‌ அம்சமாய்‌ 
ன்று கந்தம்‌ துர்கந்தத்தை அறிய உதவுகிறது. (தன்‌ 
பாத்திரைகள்‌-5) 5 


றது. 4-இரசம்‌; நீர்‌ அம்சமாய்‌ நின்று அறுசுவையை 


ல டலங்கள்‌ மூன்றின்‌ தன்மைகள்‌ என்ன 7 


1-தூல உ.டலம்‌:- தலை கண்கள்‌, மூக்கு-வாய்‌ கைகள்‌, 
கால்கள்‌, அகிய அவயவங்களோடு கூடிய மாமிச பிண்ட 
ராகிய மனித உடலம்‌ 2-சூட்சம உடலம்‌; ஞானேந்திரி 
பங்கள்‌ 8. கன்மேந்திரியங்கள்‌ 5-பிராணன்‌ 10-புத்தி 2 
ஆக 17-உறுப்புகளுடன்‌ உள்ளது. இவற்றை இலிங்க 
_டலமென்றும்‌ சொல்வார்கள்‌ கண்களுக்குத்‌ தோன்றா 
மலும்‌ கைகளுக்கு பிடிப்படாமல்‌ தூல உடலத்தூள்‌ அமைத்‌ 
இருக்கும்‌ 8-காரண உடலம்‌ தூல சூட்சம உடலங்களுக்கு 
வித்தாக அமைந்திருந்து உற்பத்தியையும்‌ ஒடுக்கத்தையும்‌ 
விளைவித்து. துன்ப இன்பமெனக்‌ கருதிச்‌ செய்யும்‌ அறி 
பாமை என்னும்‌ அஞ்ஞான நிலையை உருவாக்கும்‌, 


று ஆதாரங்கள்‌ அமைப்புகள்‌ எப்படி 2 


ண்ட்‌ விக 
இரும்‌ மத்தியில்‌ 


1. மூலாதாரம்‌:-குய்யத்திற்கும்‌ 
குண்டலி வட்டமாக இருக்கும்‌. 
போன்று நாலு 
பத்தியில்‌ “ஓம்‌” 


பின்‌ மத்தியில்‌ கணபதி 
யும்‌ வல்லபை சக்தியும்‌ எழுந்தருவி இருப்பர்‌. 2. வாதிஷ்‌ 


டானம்‌ - கொப்பூம்‌:- மூல இரண்டு விரற்‌ 
கடைக்கு ம்‌ நாபிகமலத்திற்‌ 


கும்‌ நடுவே நான்கு சதுரமாக அமையப்பெற்று அதன்‌ 
மத்தியில்‌ அறு இதழ்களை உடைய மலர்‌ வட்டமும்‌, 
அதன்‌ மத்தியில்‌ லிங்க பீடமும்‌ வீணா தண்டின்‌ அடியுமாய்‌ 
இலங்கி அதன்‌ நடுவில்‌ தகார எழுத்தும்‌. அத்த நகார 
எழுத்தின்‌ . மத்தியில்‌ பிரம்மாவும்‌ சரஸ்வதியும்‌ அமர்ந்‌ 

ரப்பர்‌, . 8-மணி பூரகம்‌-மேல்‌ வயிறு -சுவாதிஷ்டானத்‌ 
கிற்கு எட்டு விரற்கடைக்கு மேல்‌ கோழி முட்டை வடிவில்‌ 
1908-நாடி நரம்புகளும்‌ சூழ வேரூன்றி இருக்கும்‌ இதனை 
உந்திக்‌ கமலம்‌ என்று கூறுவர்‌. இது கொப்பூழுக்கு நேரில்‌ 
ப்பு நிலையில்‌ ஏழாம்‌ பிறைக்கு இணங்க இருக்கும்‌, 
தன்மேத்‌ திமில்‌ ஜுர. | Soa fH 


மிகழ்கலளையுங யல்ல 


= 


44 | 
தோன்றும்‌. அதன்‌ நடுவில்‌ “மகாரஎழுத்தும்‌, அந்த எழு; 
தின்‌ நடுவில்‌ மகா விஷ்ணுவும்‌” மகாலட்சுமியும்‌ எழுந்தருளி. 
இருப்பர்‌, 4. அனாகதம்‌ -நெஞ்சம்‌:-மணிபூரகந்திற்கு பத்த 
விரற்கடைக்கு மேலே, இருதயப்‌ பாகத்தில்‌ முக்கோண வடி 
வம்‌ ஒன்று உள்ளது அதன்‌ மத்தியில்‌ பன்னிரண்டு இதப்‌. 
களையுடைய மலூரான்றுண்டு அந்த மலரின்‌ மத்தியிஃ்‌ 
சிகார. எழுத்தும்‌, அந்த சிகார எழுத்தின்‌ மத்தியில்‌ உரு; 

திரமூர்த்தியும்‌-உருத்திரதேவியும்‌ அமர்ந்திருப்பர்‌ 5, விசுத்தீ 

மிடறு:-அனாகத்திற்கு பத்து. விரற்கடைக்கு மேலே கண்‌. 
டம்‌ (கழுத்து) பாகத்தில்‌ அறுகோண வடிவமாய்‌. அமைத்‌ 

துள்ளது. இந்த அறுகோணத்தின்‌ மத்தியில்‌ பதினாறு 

இதழ்களையுடைய மலர்‌ வட்டமும்‌ அதன்‌ நடுவே வகர]! 
எழுத்தும்‌ தோன்றும்‌ அவ்வெழுத்தின்‌ நடுவே மகேசுவரனும்‌ 

மகேசுவரியும்‌ எழுந்தருளி இருப்பர்‌ 6. ஆக்ஞை பு.ழ௨, 
மத்‌ நி:-விசுத்திக்கு  .பன்னிருவிரற்கடைக்கு மேல்லலாட 
பீடத்தில்‌ உள்ளது. இது வீணா ,தண்டின்‌ (முதுகெலும்பு 

முடிவாகும்‌, நெற்றி-புருவம்‌ இவற்றின்‌ வெளியாய்‌ ஆகாயம்‌. 
பகுதீயில்‌ மூன்று இதழ்களையுடைய ஒரு மலர்‌ வட்டமும்‌. 
அதன்‌ நடுவில்‌ யகார எழுத்தும்‌ அதன்‌ மத்தியில்‌ சதா சி௨ 
னும்‌ மனோன்மணியும்‌ எழுந்தருளி இருப்பர்‌. இந்த ஆற ப 
ஆதாரங்களிலுள்ள தெய்வங்கள்‌ யோகிகளின்‌ கண்களுக்கு ' 
தெளிவாக தரிசனமளிப்பர்‌, அத. 


மூன்று மண்டலங்களின்‌ விபரம்‌ என்ன 
1. தீமண்டலம்‌ அக்கினி மண்டலம்‌: பி 


வும்‌ இணைந்த இடத்தில்‌ நாற்சதுரமாய்‌ 
நடுவே முக்கோணமாய்‌ துல 


ருதிவியும்‌ அப்ப. 
விளங்கி அதன்‌ | 
க்குப்‌ 3 ங்கி நாலிதழுடைய மலர்போலி, 
முக்கும்‌ இது மூலாதாரத்திற்கு இரண்டு. விரற்கடைக்கு 
ப சுவ: திஷ்டானத்திற்கு. கீழ்‌ முச்சுடராய்த்‌ தோன்றும்‌ 
த்‌ த்தல்‌ அத்த அதத மண்டலம்‌;-மணிபூரகத்தும்‌ 
மும்‌, அனாகத்துக்கும்‌ மத்தியில்‌ இருதயக்‌ கமலத்தில்‌ அற ( 
்‌ தல்‌ க்க க்‌ கமலத்தில்‌ ௮9! 
1 லில்‌ ட ,இதமுடைய மலர்போன்றிருக்கும்‌ 
த ஈம வடிவத்தில்‌ கீழ்‌ நோக்கி இருக்கும்‌. இத: 


உந்திக்கு 1 அட்டம்‌ மேலே 
- தோன்றும்‌. 8. திங்கள்‌ மண்டலம்‌ ௪௦ 3 mre 
திக்குமேல்‌' ஆக்தைக்கு சீழ்‌ தவதநத மண்டலம்‌. லி 


ட மேல்‌ நோக்கியும்‌ அக்கினிக்‌ ஜெ வட துண்டும்‌ 
நடுவில்‌ பராசக்தி எழுந்தன. பறிாக்கியும்‌ திற்கு! 


ப இருக்கும்‌, ' 
Sin: Diaitized:bicMuthiilakshmi Res ‘Academ 
SSS NE சதத்தால்‌ Ty 


45 


மலங்கள்‌ மூன்றின்‌ மாதிரிகள்‌ என்ன ? 


.ஆணவம்‌:-ஆன்மாவின்‌. அரியசக்தியை மேல்‌ எழ 
வொட்டாமல்‌ நெல்லின்‌ உமியைப்‌ போலும்‌. செம்பில்‌ 
களிம்பு போலும்‌ . தான்‌ என்ற அறியாமையைப்‌ பிறப்பித்து 
ஒருவனுக்கு தன்‌ உடமை பெண்டு. பிள்ளை, கணபர்‌; ஆகி 
யோர்களிடம்‌ ஆசையை உண்டாக்கி எல்லாம்‌ தனதென்று 
இருக்குமாறு செய்யும்‌ 2 காமிய-:-கண்ணில்‌ காண்கின்ற 
பொருகள்‌ அனைத்திலும்‌ ஆசையுற்று பண்ணிய பாபங்‌ 
களைத்தேடி நிற்கும்‌ 3. மாயை:- அழயும்‌ பொருட்களை 
அழியாத நிரந்தரப்‌ பொருள்களென நினைத்து தன்னுடை 
யது இல்லாதவற்றை தனதெனக்‌ கருதி மற்றவர்களுக்கு 
துன்பம்‌ தருவது, 
மூன்று தோசங்கள்‌ (குற்றங்கள்‌) விபரம்‌ என்ன 2 

11 வாதம்‌--காற்று; வாயுவினால்‌ உருவாகி பிராண 
வாய்வு பிரசண்ட வேக்த்தில்‌ (அதிக 3வகம்‌) கிளம்பி அக்கி 

யும்‌ அப்புவும்‌ கலந்தபோது உண்டாவதாம்‌. 2 பித்தம்‌- 
நெருப்பு:- அக்கினியுடன்‌ வாயுவு சம்பந்தப்பட்டு இருதயக்‌ 
கமலத்தில்‌ ஊன்றிய போது உண்டாவாதம்‌. 2. சிலைத்‌ 
துமம்‌; அப்பு தேயு வாய மூன்றும்‌ உடலததில்‌ கலவாமல்‌ 
கலைகின்‌ றபோது உண்டாவதாம. 


ஏடணை கள்‌ (பற்றுக்கள்‌) ஏவறாலென்ன 2 
1, தாரேடணை; பார்வைமீது விருப்புறுதல்‌ 


2 புத்திரேடணை:-பிள்‌ உளைகள்‌ மீது விகுப்புக்‌ 
கொடளுதல்‌, 


3. தானேடணை:-9 பொருள்கள்‌ மீது - விருப்புக்‌ 
கொள்ளுதல்‌, 
குணங்கள்‌ மூன்றின்‌ நன்மை ஏன்ன ? 

1. சாத்வீகம்‌-உத்தமம்‌:-உ யிர்வதைதைகள்‌ நீந்தல்‌, 
உண்மை நெறிகாத்தல்‌, களவு நீக்கல்‌ திருமணம்‌ செய்‌ 
பாமை சினம்‌ நீக்கல்‌, உயிர்களுக்கு இரங்கல்‌, ஆடம்பர 
மின்மை, குரு பணிவிடை ஆகிய குணங்களைக்‌ கொண் 
டது. இராசதம்‌-மத்திமம்‌ ஒழுக்கமின்மை, தானே: பெரி 
பவன்‌, படைப்பாளி-தலைவன்‌, என்று அகங்காரமுடன்‌ 
இருத்தலைக்‌ கொண்டது 4. தாமசம்‌ அதமம்‌:-தூக்கம்‌ 
தாமதம்‌ மோகம்‌ களவு பொய்‌ கொலை சோம்பல்‌, மறதி 


வஞ்சணை ஒழுக்கமின்மை ஆகியவற்றைக்‌ கொண் A) 
ல வர்க உ Digitized by Muthulakshm Reseach Acade 


ட்டம்‌ 


46 


இருவினை (செயல்கள்‌) களின்‌ இயல்‌ யென்ன? 
1. நல்வினை:-தருமம்‌ முதலிய அறப்பணிகளைச்செய்தல்‌ 
A 2. தீவினை:- கொலைகளவு முதலிய பாவச்செயல்‌ 


களைச்‌ செய்தல்‌, 


விகாரங்கள்‌ எட்டின்‌ (ஆசைகள்‌) விபரமென்ன ? 


ரி உர உட மறு. 


. 1. காமம்‌, ஆசை:- தான்யம்‌ புதிரர்பெளத்திரர்த்‌ 
5. ஆகியவற்றில்‌ அதிகபடியான ஆசை வைத்தல்‌ 2-குரோ, 
| தம்‌ யிணக்கு:- மற்றவர்களுக்கு கெடுதல்‌ செய்யும்‌ முயற்சி! 
பதி யில்‌ ஈடுபடல்‌ 8-உலோபம்‌:- ஈயாணம்‌:- தனது - சொத்தில்‌! 
1 அகத்தார்க்கு சிறிதும்‌ கெடுக்கக்கூடாதென எண்ணுதல்‌, 
4-மோகம்‌ :- அன்புபிரியம்‌ :- தனதுபெண்டுபிள்ளைகள்‌ மேல்‌ 
அதிகம்‌ அன்பு கொண்டு தனக்கும்‌ இருக்கும்‌ பொருள்போதர்‌ 
தென்று இன்னும்‌ பொருள்‌ சேகரிக்கவேண்டுமென்‌ ற அன 
யை அதிகப்படுத்திக்கொள்ளல்‌. 5-மாதம்‌:-கர்வம்‌:- பல்‌ 
வைகப்‌ பொருட்களின்‌ பெருக்கத்தால்‌ மற்றவைகளை மதி 

... காமல்‌ அகந்தை கொண்டு இருத்தல்‌, 6-மாற்சரியம்‌:- உட 
பகை:- தன்னைப்போல்‌ அடுத்தவர்கள இன்‌ புற்று இரு 
தலைக்‌ கண்டு பொறாமை கொண்டு இருத்தல்‌ 7- டம்பம்‌] 
 இடும்பு:- வஞ்சனை எண்ணத்துடன்‌ சிறிது. தருமம்‌ செய்த்‌ 
உலகத்தில்‌ பெரும்புகழைப்பெற நினைத்து போலி தருமர்‌ 
செய்தல்‌ 8-அரூசை-: அவதூறு: தனக்கு கெடுதி செ! 
கருட கெடுதி செய்ய முயற்சித்தல்‌. 


அவஸ்தை ஐந்தின்‌ அமைப்புகள்‌ என்ன ? 


க சாக்கிரம்‌ விழிப்பு: இது லலாடம்‌ என்ற நெற்றி 
உ ரி (லயம்‌) ஒடுக்கம்‌ 8- சொப்பனம்‌ கன 


்‌ மாட்‌. WA 
லா டம௨.0ஐ(02 PE ems தம ‘nln ர[டீஜமரா சம (Wh இறட. 
மழ ரோ மெல்லா, மறுழீ முழற ஏமா [ர மலர இதம்‌ மக்‌ எழு 
எதொ ஓம மம ஓவா மதமும்‌ (று. முய 


1 wpe PALM iwi பருபுமநா.ரஞடி வத TCO LMA 
மம ஏறல்‌ மரி பாறு AT wl Tuo Te WWM) 
Quy goin AA roe Wands TF sum aIB 
ddA Gu Pe WIE GI EID wEpPNDEG wrறemdwle 


MEY மடயம 


ய 


கட்டட | (௪. 
OOO ‘0079 Wau ** 8979 aga mhgs | gugad) niviwe 5] 
0000 14 ஒர agusTmhgo ** gy-g [மறக இம்‌ £9 
ணை (0000 4 ‘gpg lolgmmwe ** 03௭௫. hoiyood’ Fogg 
‘10009 ‘* “ரத loo ₹* 00% [6.0௫] எச்சில ஆ 
ண (00097 த ப்ப ப்பம்‌, OCCT மூசா asifiywn ₹6 
ட்‌ 0009 “ ்‌” 08-71 ££ (0-0 ழ்‌ iii ர 

ஈ௫॥2| 009 Fowl | OI 0-9 we‘ 00-9 ம iio “ர 


்‌ ower 3106 


சுகிக்க MOE anual fr 


: Cc-0. In Public Domain. Digitized by Muthul 


48 


தொண்ணுர்றாறு தத்துவங்கள்‌ உடலைக்‌ காப்பது 
எப்படி 7 


உடல்‌ இரத்தத்தால்‌ விளைவான சுக்கில சுரோணி 
தக்‌ கலப்புகளால்‌ குருதி பொங்கி நிற்கும்‌ கருப்பை யென்ற 
கமல மலர்‌ பாகத்தில்‌ உர்பத்தி ஆரம்பம்‌ உருவாகி ௧ரு 
உண்டாகியது அந்தக்‌ ௧; (அவ்‌) என்ற எழுத்தில்‌ ஒடுங்‌ 
கிட அவற்றில்‌ நாடிகள்‌ உருவாகின்றன; அந்த நாடிகளி 
லிருந்து தத்துவங்கள்‌ எழுகின்றன! அந்த தத்துவங்கள்‌ 
நிலைபெற்றுறைக என்பு-ஃசை நரம்பு, ஆகியவற்றின்‌ கூட்‌ 
டுறவினால்‌ உடல்‌ இயங்கத்துவங்குகின்றது. அந்த உடல்‌ 
இயக்கத்தை இடகலை, பிங்கலை, சுழிமுனை என்ற மூன்று 
நாடிகள்‌ இயங்க வைக்கின்றன; உடலம்‌ வளர்ச்சியுற்று 
வலுவாக இரப்பதற்த எலும்புகளால்‌. இணைக்கப்பட்டி 
ருக்கிற கண்டபரகத்தில்‌ 30; முண்டாமனும்‌ நடுபாகத்தில்‌' 
54, கைகளில்‌ 04, கால்களில்‌ 160,ஆகமொத்தம்‌ 208 எலும்பு 
கள்‌ ஒரு உடலத்‌ நின்‌ உக்சிமுதல்‌ உள்ளங்கால்‌ வரையும்‌ 
இயற்கையால்‌ இணைக்கப்பட்டிருக்கின்றன. இப்படி 
இணைக்கப்பட்டுள்ள எலும்புகள்‌ புரளாமலும்‌ தளராமலும்‌ 
அந்தந்த இடத்திலே அவையவை இருக்க சதைகளெனும்‌ 
பொத்ளால்‌ மூடப்பட்டிருக்கின்றன. இரண்டு கைகளுக்கு 
200 இரண்டு கால்களுக்கு 200 தலைமுதல்‌ குதம்‌ வரை 
மயிலும்‌ 100 ஆகமொத்தம்‌ 500 வகையான சதைகளால்‌ 
பீர்க்கங்காய்‌ சவுரிபோன்று உடலமெங்கும்‌ சதைப்பின்ன 
லால்‌ பின்னியுள்ளன. மேலும்‌ தலை முதல்‌ பாதம்‌ வரை 
72,000 நாடி நரம்புகள்‌ உள்ளன. அவைகள்‌ கீழ்மேலாக 
மாறி வலப்பாகம்‌ உள்ள நரம்புகள்‌ இடபாகத்திலும்‌, இடப்‌ 
பாகம்‌ உள்ள நரம்புகள்‌ வலப்பாகமாகவும்‌ மாறி மா 

பின்னலிட்டு உடலை உறுதியாக்கியுள்ளன. இம்மாதிரி 
அமைப்புகளால்‌ உடலத்திைள்ளே பொருத்தப்பட்ட 
- எலும்புகள்‌ வெளியே . தெரியாவண்ணம்‌ உடலத்தின்‌ 
மேலேயுள்ள தோல்‌ போர்த்தியுள்ளன. இந்தத்‌ கோலில்‌ 
சுமார்‌ மூன்றரைக்கோடி உரோமத்துவாரங்கள்‌ உள்ள 
தூய்‌ செல்லப்படுகிறது. நமது உடல்‌ என்ற 
ஆலயத்திற்கு ஒன்பது வாசல்கள்‌ (துவாரங்கள்‌) 
இருக்கின்றன. இவற்றில்‌ வாய்‌, தலைவாயில்‌ என்ற நிலை 
வ அந்தப்‌ அக ள்ளன. மற்றுமுள்ள . கண்வீரயில்‌ 


அமைந்துள்ளன 
இருக்கவேஷ்‌ ழியாகவும்‌ உடலாலயம்‌ 
ம [ண்டிய வேலைகள்‌ தினசரி 
zed by Muthulakshmi Research Academy 


] 


49 


ஒழுங்காக நடைபெற்றுக்‌ கொண்டிருக்கின்றன : ஆண்களை 
விட பெண்களுக்கு 2 வாயில்‌ அதிகம்‌, அவை பால்‌ வெளி 
யாகும்‌, மார்பு வரயில்களாகும்‌. இவற்றில்‌ தினசரி நாம்‌ 
வாய்‌ வழியாக உண்ணும்‌ உணவு நீர்‌ வகைகளை சீரணிக்‌ 
ச்செய்து உயிர்‌ சத்துக்களை உடலில்‌ செலுத்‌ நி உதவாத 
கழிவுப்‌ பொருட்களை வெளியே . தள்ளவும்‌ வேண்டிய 
மவலைகளை வாய்‌ முதல்‌ தொண்டை-இரப்பை-சிறுகுடல்‌ 
பெருங்குடல்‌ - குதம்‌ வரையிலான உறுப்புகள்‌ ஒன்றிற்‌ 
கொன்று தொடர்புடைய ஒரே கோர்வை நிலையில்‌ 
அமைந்திருத்தலுடன்‌ இதன்‌ மத்தியில்‌ நுரையீரல்‌ - இருத்‌ 
யம்‌-கணயம்‌-தத்தப்பை ஈரல்கள்‌-குண்டிக்காய்‌ - சிறுநீரகம்‌- 
ந்தகம்‌- ஆகியவையும்‌ பெண்களுக்கு கருவகம்‌, சுரோணி 
தவகம்‌, ஆகிய உள்ளுறுப்புகளும்‌ அமைக்கப்பட்டுள்ளன . 
இவைகளின்‌ அலுவல்கள்‌. முறையாக நடைபெற்று வந்தால்‌ 
உடலை. எவ்வகை நோயும்‌ அணுகாது. 


சப்த (ஏழு) தாதுக்கள்‌ உற்பத்தியாதல்‌ எப்படி 2 


உடலத்தில்‌ இரசம்‌, இரத்தம்‌, மாமிசம்‌, எலும்பு, சுக்‌ 
ரிலம்‌, மச்சை, மேதை, என்ற ஏழுதாதுக்கள்‌ உள்ளன. 
வற்றை நாம்‌ உண்ணும்‌ உணவுகளிலிருந்து தினசரி உற்‌ 
த்தி செய்து கொடுக்கும்‌ வேலைகளை பஞ்சபூதங்கள்‌ 
'சய்து வருகின்றன இவற்றில்‌ முதல்நாள்‌ உண்ட அன்ன 
ரசம்‌ இரசதாதுவை அடைந்ததும்‌, முதல்நாள்‌ ஊறிய 
பின்ன இரசம்‌ இரத்த தாதுவை அடைந்தும்‌ மூன்றாம்நாள்‌ 
மிச தரதுவாக மாறியும்‌, நான்காம்‌ தாள்‌ மேதோ தாது 
வாக ஆகியும்‌, ஐந்தாம்‌ நாள்‌ அஸ்தி (என்பு) தாதுவாக . 
பளங்கியும்‌, ஆறாம்‌ நாள மச்சை தாதுவாக மாறியும்‌, 
மாம்‌ நாள்‌ சுக்கில தாதுவாய்‌ இலங்கியும்‌, எட்டாம்‌ நாள்‌ 
டல்‌ நலத்திற்கு சிறந்த பலத்தைக்கொடுக்கின்றன! இத்த 
(ம சத்துக்களையும்‌ கொண்டுள்ள நமது உடலம்‌ பெரும்‌ 
குதி பிருதிவி. என்ற மண்ணின்‌ அம்சம்‌ கொண்டு கனமாக 
ம்‌ மந்தமுடனும்‌ அசையாத தன்மையும்‌ கொண்டது வாய்‌ 
றுத்தலினை. இயக்கும்‌ வகையிலான வேலைகளைச்‌ 
இடயய அப்பு என்ற. நீர்‌ அம்சம்‌ ' கொண்ட பூதம்‌ உணவு 
இட வகைகளில்‌ உள்ள கபத்தை தீபன மாக்கியும்‌, தேயு. 
நாற நெருப்பு அம்சம்‌ கொண்ட பூதம்‌ பித்தத்தை திபன 
ஈக்கியும்‌, வாயு என்ற காற்று அம்சம்‌ கொண்ட பூதம்‌ 
"தத்தை தீபனமாக்கியும்‌ ஏழு தாதுக்களையும்‌ வளர்த்து 
நரகின்‌ றன இந்த மூன்று பூதங்களையும்‌ சிலேத்துமம்‌, 
த ௦௦ வாரதம்பஎஸ்துவசெல்லம்படுகிறகளா। Research Academy 


50 


ப 


நோய்‌ எப்படி ஏன்‌ உண்டாகின்றன? 


நாம்‌ உட்தொள்ளும்‌ உணவுகள்‌ உடலுக்கு ஓத்துக்‌ 
கொள்ளாமையாலும்‌, சத்தற்ற உணவுகள்‌ உண்பதாலும்‌ 
வாத-பித்த-சிலேத்துமம்‌ தன்ளிலையில்‌. இருந்லு மீறும்‌ வகை 
- யிலான பணிகள்‌ செய்தல்‌ உணவு கொள்ளல்‌ ஆகியவறருலும்‌ 
நிலத்தின்‌ தட்ப-வெப்ப மாறுதல்களாலும்‌ வாதம்‌ பித்தம்‌] 
கபம்‌ ஆகிய மூன்றும்‌ ஒன்றோடொன்று ஒத்துக்கொள்ளாத] 
“நிலையில்‌ வேறுபட்டு சப்ததாதுக்களின்‌ பணிகளை முரை 
தவறச்‌ செய்யும்‌ பல்வேறு காரணங்களால்‌ நோய்‌ 
உண்டாகின்‌ றன! 3 


சுவாசம்‌ எப்படி நடக்கின்றன? 


தமது உடலில்‌ உள்ளே செல்லும்‌ சுவாசத்தை நிஸ்வாச 
மென்றும்‌ , வெளியாகும்‌ சுவாசத்தை உஸ்வாசமென்றும்‌ 
சொல்லபடுகிறது. இவை கட்டமின்றி நடைபெற்றால்‌ தாள்‌] 
உடல்‌ ஒழுங்காய்‌, இயகும்‌ இன்றேல்‌ இயக்கும்‌ ்‌ இல்லாத்‌ 
தேக்கநிலை உண்டாகும்‌. இதனையே “லயம்‌ என்பார்கள்‌ 
இத்த லள நிலையோகிகளுக்கு உயர்வானது இதளை 
'அம்ஸ்‌” என்றும்‌ கூறுவார்கள்‌ அம்ஸமானது முலாதாரம்‌: 
சுவா திட்டானம்‌ மணிப்பூரகம்‌, அநாகதம்‌ விசுத்தி, அரரை 
்‌ ட்‌ ்‌ வது சக்கரத்திலுத்‌ உலகிய 
வண்ணம்‌ நமது. வாழ்‌ நாளாகிய ஆயுட்‌ காலத்தை நீடு க்க 


சுவாசம்‌ ஏந்தெந்த வேளையில்‌ எப்படி ரடக்கின்றள 

அதிகாலை 6 மணி துவக்கம்‌ 6-40. மட்டும்‌ 600 மூச்சுக்‌ 

, காற்றுகள்‌ (சுவாசங்கள்‌) _ மூலாதாரத்தில்‌ நடந்து அதனை] 
நிறைத்து அதற்குமேல்‌ உள்ள சுவா திட்டானம்‌ சென்ற 
3 ஆங்கே (6-40) துவக்கம்‌ பகல்‌ 10-40 மட்டும்‌ ஆங்கே. 6000 
சுலாசங்கனை நடத்தி அதனை திறைத்து அதற்கு கேலுள்ளீ 
அநாகதம்‌ சென்ற ஆங்கே இரவு 8 மணி துவக்கம்‌ உளி 

- 2-00 மட்டும்‌ 6000 சுவாசங்களை me 104௮ த 
- அதனை நிறைத்து அதற்கு மேலுள்ள... “திகில்‌ நடத்‌? 


1௦ Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


51 


விசுத்திக்குக்‌ சென்று அங்கே நள்ளிரவு 2-40 துவக்கம்‌ 3-46 
மட்டும்‌ 1000 சுவாசங்களை விசுத்தியில்‌ நடததி [அதனை 
நிறைத்து அதற்கு மேலுள்ள ஆக்கினைக்குச்‌ சென்று ஆங்கே 
விடியற்காலை 8-46 துவக்ப்ம்‌ 4-58 மட்டும்‌ 1000 சுவாசங்‌ 
சுவாசங்களை ஆக்கினையில்‌ நடத்தி அதனை நிறைத்து 
அதற்கு மேலுள்ள சகஸ்ராரம்‌ என்ல நாதாந்தத்தை 
அடைந்து ஆங்கே விடியற்காலையில்‌ 4-53 துவக்கம்‌ காலை 
6மணி மட்டும்‌ 10000 சுவாசங்களை தாதாந்ததில்‌ நா த்தி 
அதனை நீநிறைத்து திரும்பவும்‌ காலை 6 மணிக்கு மூலா 
தாரத்தை வந்து சேருகிறது. இப்படியாக தினம்‌ ஒன்றுக்கு 
21.600 சுவாசங்கள்‌ நடைபெறுகின்‌ றன; ஆயுவை அதிகரி 
க்கும்‌ சுவாசப்பயிற்சியெனும்‌ பிராணாயாம முறையை யோகி 
கள்‌ அனுபவத்தால்‌ அறிந்து .செயல்ரற்றி யுகயுகமரக சமாதி 
, நிலையிலிருந்து ராகாநிலையை அடைந்து [வாழ்கிறார்கள்‌ 
இதனையே கீழ்வரும்‌ பாடல்‌ விளக்குகின்றன. 


ஏற்றி இறக்சி இருகாலும்‌ பூரிக்கும்‌ 

காற்றை பிடிக்கும்‌ கணக்கு அறிவார்‌ இங்கு இல்லை 
்‌ காற்றை பிடிக்கும்‌ கணக்கு அறிவாளர்க்கு 
, கூற்றை உதைக்கும்‌ குறி அதுவாமே 


பெண்கள்‌ பூப்பெய்தலும்‌ பேறுகாலமும்‌ 
மாதவிடாய்‌ என்றால்‌ என்ன . 


, பெண்களின்‌ கருப்பப்பையிலிருந்து திங்கள்‌ தோறும்‌ 
எற்படும்‌ இரத்தக்‌ கமிவிற்கு மாதவிடாய்‌ என்றும்‌ சூதகம்‌, 
வீட்டு விலக்கம்‌ வீட்டுக்குதூரம்‌ என்றும கூறுப்படுகிறது. 
இந்த மாதிரி திங்கள்தோறும்‌ ஈற்படும்‌ மாதவிலக்கால்‌ பெண்‌ 
களின்‌ உடலிலுள்ள அசுத்த *நீரையும்‌ கெட்ட ரத்தத்தையும்‌ 
வெளிபடுத்தி அவர்களின்‌ உடல்நலமுற செய்வதற்சூ 
இடற்கைபெரும்‌ உதலியான நிலையை உருவாக்கிதந்துள்ளது 

| வை குழந்தை உருவாவதற்கு காரணமாய்‌ அமைகிறது. 


பெண்களின்‌ முதல்மாத விடாய்‌ எப்போது 
உண்டாகிறது = 

 வெட்பமான. நிலப்பரப்பில்‌ உள்ள பெண்கள்‌ 12 அகவை 
1 (வயகு)க்குள்ளும்‌ வெட்பதட்பமுள்ள (நிலபரப்பிலுள்ளோர்‌ 16 
்‌ ட அகவைக்குள்ளும்‌ அதிக தட்பமான திலபரப்பிலுள்ளோர்‌ 
ஆம்‌ அகவைக்குள்ளும்‌ பெரியபெண்ணாதல்‌ : ச 


த CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


சாந்தியுறச்‌ செய்கிறது. சிற்றின்ப வேட்கை ஆஷ்‌ 
களை விட எட்டு மடங்கு பெண்‌ (ஸு ந பரன்‌ 

மென்று சொல்லப்படுகிறது. a 

& ட A நாட்க; . றைய 
28-நாட்களுக்கு ஒரு தடவையும்‌ மாதளிடா பத 


ல்‌ டப ந்தது அதிகரிப்ப தில்‌ ரர 
‘CC-0. In Public ‘Domain. Digitized by Muthulakshmi Research ன்ற 5 


52 


வயதுக்கு வருதல்‌ பெரிய ம்னுசியாதல்‌, மங்கல ருதுவாத! 
மலர்‌ வெய்தல்‌, புட்பவதியாதல்‌ என்றும்‌ கூறப்படும்‌ நில 
யினை அடைகிறார்கள்‌. 


மிகவம்‌ இளம்‌ வயதில்‌ பட்பவதியாகும்‌ காரண 
என்ன ? ட ப 


தாய்‌ கருவுற்ற சமயத்தில்‌ பல்வேறு வகையான நோ! 
களின்‌ தன்மைகள்‌ சேயை வாட்டத்‌ தொடங்கி 8-10 42 
வைக்குள்ளாக புட்பவதியாதல்‌ ஒரு காரணம்‌-மறுகாரல 
நவநாகரிக பழக்க -வழக்கங்கால்‌ சினிமா- நாடகங்களை 
கண்டு சிற்றின்ப உணர்வுகளுக்கு சிறுவயதிலே ஆள; 
பலியாதல்‌. அடுத்து விதவைக்கோல . முற்ற பெண்களு 
விபசாரத்தை பழக்கமாகக்‌ கொண்ட. பெண்களும்‌, ம 
முகமாக நடத்தும்‌ காம லீலைகளும்‌ சிறுமிகள்‌ பார்வைய! 
படுவதாலும்‌ உதுலுறவு. எண்ணங்கள்‌ பிஞ்சு இதயத்தி 
பதிவாகி பிஞ்சிலே பழுக்கும்‌ நிலையை உருவாக்கிலி 
கிறது. . இதன்‌ காரணத்தால்‌ பாவாடை கட்டு. பருவத்தீ 
பருவமெய்தி -பத்துப்‌  பன்னீரண்டு வயதிலே திருமன 
பூண்டு பதிமூன்று வயதிலே, எலும்பும்‌ தோலுமானதுர்‌ 
எலிக்குஞ்சிபோன்றும்‌, தேரை மாதிரியுமான, குழந்தைக்‌ 
தாயாகும்‌ நிலை [ஏற்பட்டும்‌ சில குழந்தைகள்‌ பூர்‌ 
வளர்ச்சியுறாம்ல்‌ பிறந்தும்‌, - பிறப்புறுப்பின்‌ வழியாகவர்‌ 
சக்தியில்லாமல்‌ வயிற்றிலே இறந்து தாய்க்கும்‌ எமன! 
அமைந்து விடுகிறது ! சில குழந்தைகள்‌ உறுப்புக்‌ குச 
யுடன்‌ பிறப்பதற்கு காரணம்‌ பெண்கள்‌ போதிய சக்தி 
லாமல்‌ பலகீனமான நிலையில்‌ கருவுற்று தாய்க்கும்‌ சேய 
மும்‌ தாளாத துன்ப நிலையை 1 உருவாக்கிக்‌ கொள்‌! 
படுகிறது. 


மாதவிடாம்‌ ஏற்படுவதால்‌ உண்டாகும்‌ நல்‌ 

என்ன ? ல்‌ 
கருப்பாசயத்தின்‌ வெப்பநிலையை நீக்கி ஸ்தி 

-(பெண்‌) களுக்கு தட்ப நிலையை உண்டாக்கி ஆரோக்‌? 


நிலையை பலமுடைய தாக்கும்‌ பெண்களுக்கு மா'தவிடரி 
ஆகும்‌. காரணத்தால்‌ சிற்றின்ப வேட்கையைத்‌ ணிதி 


தணிக்க மாதந்தோறும்‌ 30 நட ட பட்டையை! 


9 ம்‌ மாதனிடாம்‌ : 
கிறது சிலருக்கு 'சூத்கவாய்வு கன்டாய்‌ உண்‌ 


53 


மாய்‌ 90- நாட்களுக்கு மேற்பட்டு தாங்க முடியாத சூதக 
வயிற்று வலியை உண்டாக்கி மாதவிடாம்‌ ஏற்படும்‌ 15 நாட்‌ 
களுக்கு ஒருமுறை 10 நாளைக்கு ஒருமுறை ஏற்படுவது 
தெரிந்தால்‌ அவற்றை நோயாகக்‌ கருதவேண்டும்‌ . 


மாதவிடாயில்‌ வெளியாகும்‌ இரத்தம்‌ எந்த நிறத்தில்‌ 
இருக்க வேண்டும்‌ ? எ்ந்த அளவு கழிய வேண்டும்‌? சிகப்பு 
நிறத்தில்‌ (இருக்க வேண்டும்‌, அரவர்‌ உடல்‌ வாகுக்கு 
ஏற்றபடி சுமார்‌.150 கிராம்‌ முதல்‌ 130, கிராம்‌ வரைக்‌ 
கழியலாம்‌. அதற்கு மேலாகின்‌ நோயாகுதும்‌ திறம்‌ 
சிவப்பில்‌ இருந்து சிறிது மாறி இருந்தாலும்‌ கருத்து இருந்‌ 
தாலும்‌ நோயாகக்‌ கருத வேண்டும்‌. 


மாதவிடாயான மாதர்கள்‌ எப்படி நடந்து கொள்ள 
வேண்டும்‌ 7. 


மாதது ருதுவான மூன்று நாட்கள்வரை பெண்கள்‌ வீட்டு 


அலுவல்களில்‌ கலந்து கொள்ளாமல்‌ ஒதுங்கி இருந்து நான்‌ 


காம்‌ நாள்‌ தண்ணீரில்‌ தோய்ந்த்து வீட்டினுள்‌ வருதல்‌ நலம்‌ 
ஐத்தாம்‌ நாள்‌ முதல்‌ வீட்டு அலுவல்களை செய்ய முற்படல்‌ 
மேன்மை மாதருதுவான (ஸ்‌,நிரீ) பெண்கள்‌ தங்கிய இடத்‌ 
தை பசும்‌ சாணமிட்டு: மெழுநிச்‌ சுத்தித்தலுடன்‌ அவர்கள்‌ 
தொட்ட பொருட்களை சுத்தமாக பூசி வைத்தல்‌ நலம்‌. 
சில பெண்கள்‌ இ விலக்கு வந்த தினம்‌ முதல்‌ தினசரி குளித்து 
இல்லத்தில்‌ புகுந்த்து சகல அலுவல்களையும்‌ கவனிக்கிறார்‌ 
கள்‌. இதனை நீக்க பகத்தொழுக்கு மாதரசம்‌ கரம்துடைப்‌ 
பமிவை தாள்பட நெருங்கோம்‌, என்ற சித்தர்‌ வாக்கைப்‌ 
பேணி நடந்தால்‌ மேன்மை தரும்‌, தூரமான, பெண்களின்‌ 
வாடைபடுவதால்‌ குழந்தைகளுக்கு ஒருவகை. தோஷம்‌ 
ஏற்படுவது கண்கண்ட உண்மை ஆகவே: விவாசமான 
'பண்கள்‌ கூடும்வரை பிணியையும்‌ வறுமையையும்‌ விரட்டு 
விக்க விலகி இருக்க முயல்வதே. நலம்‌. 


மாதவிடாய்‌ பற்றி மனுதர்மம்‌ போதிப்பது என்ன ? 


_ மாதலி.ஈயான பெண்கள்‌ தனியாக இருந்து பகற்போ 
தில்‌ தூங்காமல்‌ இருத்தலுடன்‌ உறக்கச்சிரித்தல்‌, அழுதல்‌. 
நீர்‌ நிலைகளில்‌ முங்கிக்‌ குளித்தல்‌, கடினமான வேலைகள்‌ 
செய்தல்‌, குளிர்ந்த காற்றில்‌ நிற்றல்‌, பால்‌, மோர்சேர்த்தல்‌ 
ஆகியவற்றை நீக்க வேண்டுமெனக்‌: கூறியுள்ளது. இதி 
லிருந்து நாம்‌ தெள்ளத்‌ தெளிவாய்‌ தெரிந்து கொள்ளவேண்‌ 
ஈக. நrத்ணில்‌ தூம மம்ஸ்‌ பெண்பகடின்‌! கற்‌ கதவும்‌ 


தன்னிலையில்‌ இருந்து மீறுவதால்‌ மல 


54 


காற்றில்‌ விடத்‌ தன்மை இருப்பதாகக்‌ கண்டறிந்தோர்‌ 

்‌ > Ae 
கூறிய உண்மையை நாமும்‌ கூடுமானவரை கடைப்பிடித்து 
வந்தால்‌ பலவகை நன்மைகளை எய்தலாம்‌ ! 


உடல்‌ உறவுக்கு தகுதியான பருவம்‌ எது ? . 


பெண்களுக்கு முதல்‌ . மாதவிடாய்‌ எப்போது ஏற்டடு 
கிறதோ அதுமுதல்‌ பெண்கள்‌ உடலுறவுக்கும்‌ கருவுறுதற்‌ 
கும்‌ தயாராகி விட்டதாய்‌ இயற்கை அறிவிக்கிறது. முதல்‌ 
ருதுவான இரண்டு மூன்று ஐந்து ஆண்டுகள்‌ கழித்து நண 
' வாழ்க்கை துவங்குதலே மகிழ்ச்சிக்குரியதாய்‌ இருக்கும்‌. 


முதல்‌ ரது ஆகும்‌ முன்னரும்‌ ஆகிய உடனேயும்மணம்‌.. | 
புரிந்து உடலுறவு கொள்வதால்‌ பலகீனமடைந்து பலவகை 
நோய்களுக்கு ஆளாகலுடன்‌ இமைமையிலே முதுமை எய்தி 
இன்னலுற நேரிடும்‌ சூதகம்‌ முற்றிலும்‌ நிற்கின்ற வயதான ' 
40 முதல்‌ 50 வயதுக்குப்‌ , பின்‌ சந்தான உற்பத்தி ஏற்‌ 
படாது. 


்‌ சில்பெண்கள்‌. புட்பவதி ஆகாமல்‌. இருப்பதற்கு என்ன 
செய்யலாம்‌ ? 


எள்ளு கழுவிய நீரில்‌ ஒருபலம்‌ ஒமத்‌ை ராக்கிப்‌ 
போட்டு: காலைவெறும்‌ வயிற்றில்‌ முதல்‌. காட்சன்‌ 
தொடர்ந்து சாப்பிடுவதால்‌ பலன்‌ கிட்டும்‌ ' அடுத்து “வேலிப்‌ 
, பருத்திச்சாறு முன்‌ மாதிரிதினம்‌ 1 அவுன்சு வீதம்‌. 95 நாள்‌ 
குடிக்க மாதவிடாய்‌ உண்டாகும்‌. மாவிலங்கம்‌ பட்டையை 
சூரணித்து தினைத்தவிடு கலந்து கொட்டைப்‌ பாக்களவு 
தினம்‌ ஒருவேளை மூன்று முதல்‌ ஐந்துநாள்‌ கொள்ள பலன்‌ 
தரும்‌. 


குதகவாயுவு ஏன்றால்‌ என்ன 2 


மாதவிடாய்‌ தடையாகி குறிப்பிட்ட ரல்‌ வராதிகுத்‌ 
தல்‌ வந்தாலும்‌ தாங்கமுடியாத வயிற்றுவலியை உண்டாக்கி 
- பட்டும்‌ படாமல்‌ மாதவிடாய்‌. தோன்றுதல்‌ மாதவிடாய்‌ 
இரத்தம்‌ கருத்தும்‌, வெளுத்தும்‌ இருத்தல்‌ இம்மாதிரி ஏற்‌ 
படக்‌ காரணம்‌ முக்கியமாக வாதம்‌-பித்த்ம்‌-சிலேத்மம்‌ 
ஜலம்‌ சிக்கல்‌. உட 


்‌ “லத்தை மெலியச்‌ செய்யும்‌. உஷ்ணபேதி-சீதபேதி, 


..... சயரோகம்‌, நித்திரை,. இன்மை, கணைச்‌ இருமல்‌, 
அசீரணம்‌, ஆகியவற்றால்‌ ஏற்படுகிறது. 0 பசியின்மை, 


த 


த 


்‌ CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy . 


2 


| 
| 


55 
பெரும்பாடு என்றால்‌ என்ன அதை நீக்குவது எப்படி 


பெண்களுக்கு திங்கள்‌ தோம்‌ வசிம்‌ தீட்டு முறைதவறி 
அளவுக்கு அதிகமாயும்‌ மாதக்கண்க்கிலும்‌ ஏற்பட்டு இதற்கு 
முன்‌ ஏற்படாத பெருந்தொல்லையைக்‌ கொடுக்கும்‌ காரணத்‌ 
தால்‌ பெரும்பாடு என்று கூறப்படுகிறது: இதனை துவாலை 
என்றும்‌ சூதகபேதி என்றும்‌ சொல்லப்படுகிறது இந்நோய்‌ 
சூதக சிக்கலை போன்று பெரும்துன்பததை உருவாக்கி வேறு 
பல நோய்களையும்‌ உண்டரக்கும்‌ இவை ஏற்பட காரணம்‌ 
கருப்பபையில்‌ அதிக உஷ்ணம்‌ உண்டாவதால்‌ குருதிபொங்கி 
வெளியாகும்‌ இதனால்‌ பசியின்மை உடல்‌ மெலிதல்‌ வலிவு 
குன்றல்‌ கைகால்‌ வீங்குதல்‌ ஆகியவற்றை உண்டாகும்‌ இதை 
குணமூற நாவற்‌ பட்டையை புளித்‌ த எருமைத்‌ தயிரில்‌ 
நன்றாய்‌ இடித்துப்பிழித்து அதில்‌ 5 வராகனெடை சந்தன 
தூள்‌ கலந்து மூன்றுநாள்‌ கொள்ள தீரும்‌, அடுத்து செம்பரத்‌ 
தும்‌ பூவை புளித்த எருமைத்‌ தயிர்‌ விட்டு அரைத்து மேற்படி 
தயிரிலே கலக்கி 3,5,7, நாட்கள்‌ உள்ளுக்கு கொடுத்து வரக்‌ 
குணந்தரும்‌ மேலும்‌ தேங்காய்ப்பால்‌ பசுவின்‌ பால்‌ வகைக்கு 
அரைப்படி தென்னம்‌ பூவுச்சாறு கால்படி முருங்கைப்பூ ஒரு: 
தேங்காய்‌ அளவு அரைத்து சேர்த்து அனைத்தையும்‌ ஒன்றாய்‌ 
கலந்து பனைவெல்லாம்‌ 8: பலம்கூடி லேகியமாக கிண்டி 
பத்திரபடுத்தி வேளை-ஒ்றுக்கு எலுமிச்சங்காய்‌ அளவு தினம்‌ 
3 வேளளகள்‌ 2,10,20 நாட்கள்‌ உண்டு வர பெரும்பாடு 
நீங்கும்‌ இந்த நோய்‌ உள்ளவர்கள்‌ உடலுறவு கொஃளுதல்‌ 
கூடாது. - - 


மலடு ஏன்‌ ஏற்‌ படுகிறது அதன்‌ விவரங்கள்‌ என 


கருத்தரிககாமலே இருத்தற்கு மலடு என்று சொல்லப்‌ 
படுகிறது ஆண்‌ - மலடெண்று பெண்‌ மலடென்றும்‌ இரு 
வகையுண்டு சுக்கிலத்தால்‌ -ஏர்படும்‌ நோயினால்‌ வருவன 
வற்றை ஆண்‌ மலடென்றும்‌ சுரோணித்தால்‌ ஏற்படும்‌ நேயயி 
னால்‌ வறுவனவற்றை பெண்‌ மலடென்றும்‌ சொல்லபடுகிறது 
இவற்றில்‌ இயற்கை மலடு அவரவர்‌ பிறப்பின்போது ஆறும்‌ 


, கருவில்‌ அமைத்தபடி என்பதற்கேற்ப இறையருளால்‌ இதன்‌ . 


பலாபலன்கள்‌ ஏற்படுகிறது. அடுத்தது சந்தர்ப சூழ்நிலை 
ளால்‌ ஏற்படும்‌ ல்‌ மலடு இதனையே முறையே 
சஈபாவமலடு அசுபாவ மலடு என்றும்‌ கூறுவதுண்டு இந்த 
இரண்டாவது வகை மலடு மணி மந்திரம்‌ மருந்து ஆகிய 2 
வற்நால்‌ குண்ப்படுத்தலாம்‌. 


-₹00-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


... ஏதும்‌ வளராது கருகி விடுதல்‌ போன்று 


56 


. ஆண்மலடு: ஆண்கள்‌ ' இளமை முறுக்கில்‌ சுய இன்பம்‌ i 
அனுபவித்தலாலும்‌, உடலகத்தின்‌ உயர்வு .தெரியாமம்‌ | 
பலவகைப்‌ பெண்களுடன்‌ உடலுறவு கொள்ளுதல்‌ அந்தப்‌ | 
பெண்களுக்குறிய பலவ்கை நோய்கள்‌ ஆண்களைப்பற்றி | 
ஆண்மையை இழக்கச்‌ செய்தல்‌, அடுத்து ஆசனபணாச்சி | 
செய்து ஆண்மையை இழத்தல்‌; ஆகியவற்றால்‌ மணவாழ்‌ 
வில்‌ ஈடுபடும்‌ ஆண்‌ பிஞ்சிலே பமுத்ததின்‌ காரண மாய்‌ 
ஆண்குறி இயற்கையான வலிவு இழந்து, நரம்பு சளர்ச்சி | 
உண்டாகி, புணர்ச்சி காலத்தில்‌ வெளியாகும்‌ விதத்தில்‌ சுக்‌ | 
கிலத்தில்‌ உயிர்‌ அணுக்கள்‌ குறைந்தும்‌, இறந்தும்‌, நீத்துப்‌ | 
போய்‌ வெளியாகும்‌. சுக்கிலம்‌ கருப்பப்பையை அடையாமல்‌ | 
இடையிலே : நழுவி வீணாகிவிடுவதால்‌ கருத்தரிக்கா நிலை 
உண்டாகின்றது. 


பெண்மலடு: பெண்களின்‌ கருப்பையில்‌ வாயுவு தங்கி 
இருத்தல்‌ ; _பாசிபடர்ந்திருத்தல்‌ சதைவளர்த்திருத்தல்‌, 
வெட்பம்‌ மிகுந்திருத்தல்‌, கருவணுவைக்கொல்லும்‌ கிருமிகள்‌ 
திறைந்திருத்தல்‌, கருப்பை சுருங்கி இருத்தல்‌ புண்ணாகி 
இருத்தல்‌ ஆகிய்வற்றால்‌ கணவனுடன்‌ கலவி செய்தும்‌ 
கருத்தரியாமை ஏற்படுகிறது. ஆண்களைப்போல்‌ பெண்‌ 
களும்‌ சிலதீய - பழக்கங்களில்‌ ஈடுபடுவதாலும்‌ முதல்‌ கருவை 
அழித்தலாலும்‌ நிறந்தர மலடாக்கப்படுகிறது ! ்‌ 


கருப்பப்பை தோய்களை அறிவது எப்படி 2 

1, கருப்பையில்‌ கிருமிகள்‌ நிறைந்தும்‌, வாயு மிகுந்‌ 
தும்‌ இருந்தால்‌ கலவிக்குப்பின்‌ முதுகில்‌ வலி உண்டாகும்‌. 
விந்துவில்‌ உள்ள உயிரணுக்களில்‌ கிருமிகள்‌ உண்டாகிவிடும்‌. 


2. கருப்பையில்‌: சதை வளர்ந்திருத்தல்‌ கலவிக்குப்‌ 
பின்‌ நெஞ்சிற்‌ குத்துவது போலிருக்கும்‌, இந்திரியம்‌ கருப்‌ 
பையை அடையாமல்‌ இடையிலே நின்றுவிடும்‌. 

8. போகத்திற்குப்பின்‌ பெண்களின்‌ உடல்‌ அதிகக்‌ 
சூடாய்‌ இருந்தால்‌, அந்தப்‌ பெண்ணின்‌ கருப்பையில்‌ உர்‌. 
புச்சத்து நிறைந்து உவர்பூத்திருக்கும்‌,  உவர்பூமியில்‌ பயிர்‌ 


ல்‌ உவர்‌ பொங்கிய 
பயில்‌ குழந்தைக்‌ ௧௬ வெண்ற. பயிர்வளராமல்‌ கருகி 


கருட 


ட கருப்பையில்‌. பாசம்பற்றி இருந்த 


ட ்‌ ம்‌ ரால்‌ 5 ட்‌ 
்‌ பிள்‌ ன்‌ சஷச்ிகுத்ஏர்கலைவவில் துலா Research ப ஏ 


57 


ப்‌ இது வல்லாமல்‌ பித்தத்தா€ ஈ, வாயுவாலும்ரகருப்‌ 
பப்பை கொழுத்தும்‌ மதர்த்தும்‌ இருத்தலரலும்‌ மேகநோய்‌, 
அம்மை நோய்‌ கண்டதாலும்‌ வேறு பல காரணத்தாலும்‌ 
பெண்கள்‌ மலடாகும்‌ நிலை ஏற்படுகிறது. 


இந்த மலடுகள்‌ நீங்க மருந்தென்ன 
1. கோழிப்பித்தும்‌ பருத்திவிதைப்‌ பருப்பும்‌ ஒன்றாகக்‌ 
கூட்டி அரைத்து மாதவிடாய்‌ ஆகி ஐத்தாம்‌ தாள்‌ குளித்த 
பின்‌ இந்த மருந்தை பெண்ணுறுப்பில்‌ பூசுப்‌ புனர்ந்து வத்‌ 
தால்‌ கற்ப்பப்பையில்‌ பற்றி இருக்கும்‌ பாசம்‌ நீங்கி கருப்பம்‌ 
ஏற்படும்‌ அலகில்‌ 
.. 2. ரெருங்காயத்தை தல்லெண்ணெய்‌ விட்டு அரைத்து 
பெண்குறிக்குள்‌ பூசி மூன்று தினங்கள்‌ புனர்ந்தால்‌ வாயுவு 
நீங்கி கருத்தரிக்கும்‌ 
3. திப்பிலி கற்பூரம்‌ கோழிபித்து ஆகியவ ற்றை ஒன்‌ 
றாய்‌ அரைத்து'யோனியுள்‌ பூசி மூன்று நாள்வரை உடலுறவு 
கொண்டால்‌ கருப்பையில்‌ சதை வளர்ந்திருப்பது மாறும்‌ 


4. இந்துப்பு பெருங்காயம்‌ அரிதாரம்‌ ்‌ மூன்றையும்‌ 
வகைக்கு 10-கிராம்‌ எடுத்து வெந்நீர்‌ விட்டு அரைத்த 
யோனியுள்‌ பூசி தொடர்ந்து புனர்த்தால்‌ கிருமிகள்‌ நீங்கும்‌. 

5 கடுக்காய்‌, சர்க்கரை, பச்சைக்கற்பூரம்‌ புனுகு 
வகைக்கு 10-கிராம்‌ எடுத்து வெத்தீர்‌ விட்டு அரைத்து உளுதி 
தளவு மாத்திரை செய்து நிழலில்‌ உலர்த்தி மரதவிடாய்க்கு 

பின்‌ 3 நாள்‌ உண்ண இரத்தக்கட்டு. நீங்கும்‌. 
6 மிதிப்க்ல்‌ இலைர்சோறு, தேங்காய்ப்பால்‌ அல்லது 
பசும்பால்‌ வகைக்கு அரைக்கால்‌ படி கலந்து கல வ்‌ 
4-ஆம்‌ நாள்‌ முதல்‌ 3 தாள்‌ கொடுத்து வர கிருமிகள்‌ 
"நீங்கும்‌ இசா பத்தியம்‌. ப வ 
7. நாவற்பங் யை எருமைத்‌ வ 
| பிழிந்த சாறு ஓரு அவுன்சுக்கு 5 கிராம்‌ சந்தனத்தூள்‌ த 
| கலக்கி மாதவிடாயான 8ம்‌ நாள்‌ முதல்‌ 3 நாள்‌ கடக்‌ 
பெரும்பரடு. நீங்கும்‌ ்‌ 

ழ்‌ சி, 0.9. In Public Domain. Digitized by Muthulakshmi Research ந்‌ 


58 


சுக சூதக லேகியம்‌ 


1. தோல்‌ நீக்கிய வெள்ளைப்பூண்டு 6-பலம்‌,. 2-செவ்‌! 
வியம்‌ 3, கொத்தமல்லி, | 


4. வாய்‌ விளங்கம்‌ 5. ஓமம்‌ 
6 திப்பிலி, 7, திப்பிலி மூலம்‌ 8. வெட்பாலை அரிசி, 9, 
வசம்பு, 10. நற்சிரகம்‌,: 11. கருஞ்சீரகம்‌ 12. சித்திர மூலம்‌, 
19. அதிமதுரம்‌, 14. சுக்கு; 15. மிளகு, 
17. கடுக்காய்‌ 18, 

20. அட்டுப்பு, 21. இந்துப்பு, 
காயம்‌, 24. சிறுதேக்கு, (25. கடுகுரோகிணி, 


இடித்து துணிகட்டி சலித்து எடுத்து 
லம்‌ தூக்கி 

சுத்தித்து பாகு செய்து டூரணத்தை முழுதும்‌ கொட்டி 
நன்றாக கிண்டி அரைக்கால்படி சிற்றாமணக்கெண்ணெயி 
கலந்து நன்றாய்‌ கிண்டி. எடுத்து புட்டியில்‌ : பத்திரப்படுத்தி| 
தினம்‌ காலை மாலை ஓரு கழற்சிக்காய்‌ அளவு தொடர்ந்து 
உண்டுவர சூதக வரயுவுகள்‌ நீங்கி ௧௬ உண்டாகும்‌. 


கூறிப்பு £ பெண்‌ குறியுள்‌ பூசும்‌ மருந்துகளை ஆண்குதி| 
யிலும்‌. பூசிப்புணர்ந்து வந்தால்‌ சம்பந்தப்பட்ட உபாதை! 
நீங்கி விரைவில்‌ பலன்‌ தரும்‌, 


ப கருஉற்ப த்தி உண்டரவது எப்படி 2 


நாம்‌ தீனசரி உண்ணும்‌ உணவுகளிலிரு ந்து ஏழுவகை | 
உண்ட வல்கள்‌ உற்பத்தியாகின்றன அவைகள்‌ முதல்நாள்‌ 
உண்ட உணவுகளிலிருந்து, இரசமாகவும்‌ இரண்டாவது நாள்‌ 
இரத்தமாகவும்‌ மூன்றாவது நாள்‌ மாமிசமாகவும்‌ நான்காவது 
நாள்‌ கொழுப்பாகவும்‌ ஐந்தாவது நாள்‌ எல; ட்‌ 


3 ம்‌ ்‌ அம்பாகவும்‌ ஆறா 
வது நாள்‌ மூளையர்கவும்‌: ஏழாவது. .நாள 
மாற்றம்‌ பெற்று எட்டா 


வது தாள்‌ உடலுக்‌ 


தி மாற்றம்‌ பெறும்‌ ஒருதுளி கக்‌ 
இன. இதன்படி ஒரு கடவை, பெண்‌ 
்‌ தில்‌. சுமார்‌ ஐம்பது துளிகள்‌ சுக்கிலம்‌. 
ண்ட்ரைப்படி இரத்தம்‌ விரையமாகும்‌ 
- அறிந்தே தமது சித்தர்கள்‌ 
லன்‌ நுவேரம்‌ ஏல்‌ 
பல்வா ோரன்‌ ற. 


59. 


உடலுறவு கொள்ளும்‌ ஆணின்‌ சக்கிலமும்‌ பெண்‌ 
ணின்‌ சுரோணிதமும்‌ ஒன்றாகக்‌ கலந்து, தாமரை மலம்‌ 
போன்று பிருதுவாய்ந்த கருப்பையில்‌ முத்து முத்தாக ஒன்‌ 
ன்‌ பின்‌. ஒன்றாய்‌ விழப்படும்‌ விந்து நாளாவட்டத்தில்‌ 
உருண்டு திரண்டு தன்னிசையாக கருப்பையின்‌, தசைக்‌ 
கதவங்களால்‌ மூடிக்‌ கொள்கின்றன. - ' 


இதன்‌ பின்‌ வாயுவானது கவசமரக அமைந்திருந்த 
கருமலர்‌ வாடா வண்ணம்‌ காக்கின்ற பணிகளை கடமை 
யாகக்‌ கொள்கின்றன ! 5 


பிராண வாயு:-விந்து அணுக்களுடன்‌ உள்ளே அமைந்‌ 
திருந்து உயிர்ப்பூட்டி நிற்கின்றன. 

அபான வாயு:- கருப்பையை தீய சக்திகள்‌ அண்டா 
வண்ணம்‌ வெளிப்படுத்தி ' வருகின்‌ றன. 


்‌ உதான வாயுவு:- கருவை வளர்க்கும்‌ வேலையைசெய்து 
வருகின்றன. - ்‌ 


சமான வாயு:- உருவாகும்‌ கருவுக்கு ஊ ககமளிக்கும்‌ 
ஊட்டச்‌ சத்துக்கள்‌ ஒழுங்காக. கிடைக்கச்‌ செய்து வட 
கின்‌ றன. ட்‌ ன்‌ 


: வியான வாயுவு:-கருவுற்று உடலின்‌ எல்லா பாகங்களி 
லும்‌ தங்கு தடையின்றிச்‌ சென்று, கருவில்‌ வளரும்‌ உயிரை 
அசையைச்‌ செய்து கருவுற்றிப்போர்‌ அறியும்‌ வகையிலான 
தொடும்‌ உணர்ச்சிகளை உண்டாக்குகின்றன. இந்த வலை 
யில்‌: ஐந்து உயிர்களென்று சொல்லப்படும்‌. அதனையே 
பஞ்சபிராணன்கள்‌ என்றும்‌ கூறுவர்‌. இப்படியாக ஐந்து 
வகைப்பட்ட வாயுக்களும்‌ சேர்ந்து வளர்க்கப்படும்‌. கறு 
- ஐந்து நாட்களில்‌ பெல்லிக்கரம்‌ பருமனாவும்‌: ப்த்து நாட்‌ 
கவில்‌ கோழி மூட்டை பருமனிலும்‌ வளர்ச்சி அடைத்து ஒரு 
திங்களில்‌ இளம்‌ வாழைப்பூ நிலையை அடைகின்றன . 
அடுத்து இரண்டாம்‌ திங்களில்‌ கண்‌, காது, மூக்கு, வாய்‌, 
நெற்றி, மூளை, இருதயம்‌, கழுத்து” ஆகிய உடுப்புகள்‌ 


உண்டாகுகின்‌ றன. 


ட மூன்றாவது திங்களில்‌ கண்ணிமை, வாய்‌, உதடு, ப்‌ 


அண்‌, பெண்‌, உறுப்புகள்‌ - ஒழுங்காக உருவாவதுடன்‌, . 


கல்‌ கைலிரல்களும்‌, மூச்சு இயக்கமும்‌, இரத்த ஓட்டமும்‌, 
_. ௧0-06 ரஇன்றனஎலா. Digitized by Muthulakshmi.Research Academy. - 


60 


நான்காவது திங்களில்‌ பட்டுபோன்ற மிருதுவா 
ன ய்‌ கண்‌ மூக்கு ஆகிய உ வல்‌ ம 
யான வவர்ச்சியுற்று கருப்பப்பையுள்‌ ங்கும்‌ ட 
சுழன்ற வண்ண ருக்கும்‌ 1 அரம்‌ இகத 


ஐந்தாவது திங்களில்‌ குழந்தையின்‌ உடல்‌ 
வருவதின்‌ காரணமாய்‌ சிசுவின்‌ தலை ௧ 
பாதத்தை நோக்கிய வண்ணம்‌ இருக்கும்‌ 


பருமனா! 
ருப்யையின்‌ க 


ஆறாவது திங்களில்‌ குழந்தையின்‌ ஷர 
ஆகிய இடங்களில்‌ மூடி முளைத்திருக்கும்‌, கட்‌ 


ஏழாவது. திங்களில்‌ கண்டபாகத்திலுள்ள கண்‌ i 
வாய்‌, காது. போனற உறுப்புகள்‌ ன பபில்லகமல்‌ த 
மாக வளர்ச்சியுற்றிருக்கும்‌ மேலும்‌ இந்த உறுப்‌! களிர்‌ 
எலும்புகள்‌ வலிமையடைந்து வரும்‌, ப 


எட்டாவது திங்களில்‌ குழந்தையின்‌ உடல்‌ ம்ப | 

1 ர ன்‌ மைய 
பிஞ்ச போன்று பட்டுமுடிகள்‌ முளத்திருக்கும்‌! இதன்‌ க 
துக்‌ கொண்டு டாது லல அலகை யாமல்‌ தத்தளி; 


_ ஒன்பதாவது திங்களில்‌ தான்‌ இருர்‌ . | 
கட உடையும்‌ சை கால்களும்‌ இறுகக்‌ ஜதீத்‌; 
படி. குவிந்திருக்கும்‌. 4 தீதிற்கேறர 


பத்தாவது திங்களில்‌ 


பெற்று குழந்தை பிறக்கும்‌, உல்‌ தள்ளூவிக்லி 


து நாள்‌ முதல்‌ 18வது 
கருவாயில்‌ மூடிக்கொள்ளுள கருத்தரி ட்டன 17-வது நாள்‌ முதலி 


புரியலாம்‌ கருவுற விரும்பாதோ 5 
ல்‌ பி செய்யலாம்‌. மாதவிடாம்‌ ப 
.. களில்‌ வரும்‌. நாட்களில்‌ கூடினால்‌ ஆணும்‌ EN I 
களில்‌ வரும்‌ நாளில்‌ கூடிளால்‌ பெண்ணும்‌ உ. க எண்‌ 
ப - 20 ப, 


வை ்‌ த 16, வரையிலான 

ர கள்‌ எண்பதை கவனத்தில்‌ கெரள்ளவேஸ்டுக பன்‌ 
மய | ்‌ ள்‌ மா கற 

ஓடும்‌. பெண்‌ கருவை ஏந்தியுள்ள 5 நாசியில்‌ . சுவாசம்‌ 


ட்‌ CC-0: In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 
ந்‌ த்‌ த்‌ டன்‌ 


61 
இடது பக்க நரசியில்‌ சுவாசம்‌ ஓடும்‌. இவ்வகை குறிகளால்‌ 
ஒருவாறு ஆணென்றும்‌ பெண்ணென்றும்‌ அறிய உதவும்‌ ' 


சுக்கில்‌ சுரோணித மிகுதியால்‌ ஏற்படுவது யாது? 


கலவியில்‌ ஈடுபடும்‌ ஆணின்‌ சுக்கிலம்‌ வலிவுமிகுத்திருந் 
தால்‌ ஆண்‌ கருவும்‌. பெண்ணின்‌ சுரோணிதம்‌ வலிவுமிகுந்‌ 
தால்‌ பெண்‌ கருவும்‌ உண்டாகும்‌. ்‌ 


இடகலை பிங்கலை நடக்கும்போது ஏற்படும்‌ கலவியால்‌ 
ஆவதென்ன 


ஆண்‌ பெண்‌ உடலறவு காலத்தில்‌ ஆணின்‌ சூரியகலை 
யாகிய வலது தாசியில்‌ சுவாசம்‌ நடந்தால்‌ ஆண்‌ குழந்தையும்‌ 
சந்திரகலையாகிய இடது நாகியில்‌- சுவாசம்‌ நடந்தால்‌ 
பெண்‌ குழந்தையும்‌ இட்கலை-பிங்கலை ஆகிய சந்திரகலை 
சூரியகலை இரண்டும்‌ சமமாய்‌ சுழிமுனையில்‌ ஓடினால்‌ 
பெண்ணும்‌, ஆணுமாகிம்‌ இரட்டைக்‌ குழந்தைகள்‌ அல்லது 
அலியாக வேனும்‌ பிறக்கும்‌ 9 
௧௬௫ உற்பத்தியாதலை எப்டடி அறியலாம்‌ 

ஆண்‌ பெண்‌ உடலுறவுக்குப்பின்‌ ஆணின்‌ சுக்கில உயிர 
ணுக்களூம்‌ பெண்ணின்‌ சுரோணிதச்சினை முட்டைகளும்‌ 
ஒன்றாய்‌ கலந்து கருப்பையில்‌ ஆடுக்கடுக்கரய்‌ இருக்கும்‌ 
பூந்தசை மடிபபுகளில்‌ போய்‌ அமர்நீது கருபபையிலுள்ள 
தட்பவெப்ப நிலைகேற்றபடி உயிரனுக்கள்‌ 10 நாட்கள்‌ வரை 
உயிர்ப்புடன்‌ இருந்து கருவாக முயல்கிறது. இந்த முயற்சி 
பலிக்காமல்‌ ஆவதறகு - காரணம்‌ ஆண்‌ பெண்கள்‌ இளமைக்‌ 
கரலத்தில்‌ தவறான இன்பமுறை அனுப்வித்தலால்‌ ஏற்படு 
கிறது- இதனை நீக்க ஆண்‌, பெண்கள்‌ அடிக்கடி உடலுறவு 
கொள்ளுதலை நீக்கி நீண்ட இடைவெளிக்குபின்‌ உயிரணு 
க்கள்‌ வலிவு பிகு ந்ததாய்‌ இருத்து கரு உருவாக உதவிபுரியும்‌ 
இத்த கருவாகும்‌ நிலையை பெரும்பாலன பெண்கள்‌ அறியச்‌. 
மல்‌ இருப்பினும்‌ ஒரு சில பெண்கள்‌ தமக்கு ஏற்படும்‌ ஒரு 
வகை மயக்கத்தால்‌ கருவுற்றதாக அறிந்து கொள்கிறாரகள்‌ 
தருத்தரிக்கும்‌ நிகழ்ச்சி ஆரோக்கியமான பெண்களுக்கு 2-3 
நாழிகை அல்லது சுமார்‌ ஒருமணி 'நேரத்திற்குள்ளும்‌ 
ஏதேனும்‌ ' கோளாறுடைய பெண்களுக்கு. 6 810 நாட்கள்‌ 


ஈமம்‌ கட குடசசிஸ் களியை Research Academy 


ன ட. ன ம) 


"கருப்பம்‌ தாய்‌ வயிற்றில்‌ எத்தனை நாள்‌ இருக்கும்‌? 
சரியாக பத்துத்‌ திங்கள்‌ கருப்பகாலத்தில்‌ ஒரு திங்‌ 
களுக்கு 28- நாள்‌ வீதம்‌ மொத்தம்‌ 280 நாட்களுககு மேல்‌ 
தங்குவதில்லை, சிலநாடுகளில்‌ 800 நாளென்றும்‌ . 302 
நானென்றும்‌ 910 நாளென்றும்‌ சொல்லப்படுகிறது, 
ஆனால்‌ எந்தவிதக்‌ காரணத்தைக்கொண்டும்‌ அதிக பட்‌ 
சம்‌ 317 நாட்களுக்கு மேல்‌ கரு தாய்‌ வயிற்றில்‌ தங்குவ” 
தில்லை. ர த்‌ ம 
மெம்‌ கருப்பமா பொய்‌" கருப்பமா என்பதை அறிதல்‌ 
. எப்படி? 


மெய்‌ கருப்பம்‌. மூன்று திங்களுக்குப்பின்னே அசைவு 
தோன்றும்‌: பொய்‌ கருப்பம்‌ முதல்‌ இரண்டாம்‌ திங்களிலே 
அசையத்து வங்கிவிடும்‌ . கருப்பிணியின்‌ வயிறுகருப்பையைச்‌ 
சுற்றிலும்‌ உள்ளடங்கி கருவளர்ச்சிக்கேற்ப சிறுகச்‌ . சிறுக 
பருமனாகி. வருதல்‌ £மெய்க்கருப்பம்‌ சூதகச்சித்கலால்‌ ஏற்‌ 
படும்‌ பொய்‌ நநெப்பம்‌ ஆரம்பற்திலே வயிறு ஏகமாய்‌ பெருத்‌ 
துத்‌ [தோன்றும்‌ மெய்யான கருப்பிணியின்‌ அடிவயிற்றில்‌ 
்‌ விரலால்‌ அழுத்தினால்‌ உடன்‌ அழுந்தாமல்‌ இருக்கும்‌ 
மலும்‌ அழுத்திய பள்ளமும்‌-மெதுவாக நிறைவாகும்‌. பொய்‌ 
கறுப்பமுள்ளோர்வயிற்றை , விரலால்‌ அழுத்தினால்‌ உள்ள 
முந்திப்‌ பள்ளமான இடம்‌ விரலை எடுத்தும்‌ உடனே பள்‌ 
ளம்‌ நிறைவாகிவிடும்‌. மெய்கருப்பம்‌ பதினோறுதிங்களுக்கு 
மேல்‌ தங்காது. ஆனால்‌ பொய்‌ கருப்பம்‌ வருடக்கணக்காக 
இருந்து வரும்‌ இதனை உடன்‌ அறிந்து தக்க சிகிச்சை 
யளிக்காவிடில்‌ பொய்‌ கருப்பமுற்ற' பெண்களுக்கு உயிரா 
பத்தை உண்டாக்கும்‌. 3 


கமுவுற்றதை அறிய எந்தவிதமான சோதனை செய்ய 


லாம்‌? 


கருவுற்ற . பெண்‌ மணிக்கு இரவு தூங்கப்போகும்வேளை ; 
யில்‌ மூன்று தேக்கரண்டி அளவு தேனும்‌ மூன்று தேக்‌ 

்‌ கரண்டி அளவு தண்ணீரும்‌ கலந்து கொடுத்தால்‌,  மெய்‌' 
_ தருப்பதீமுள்ள பெண்மணிக்கு காலையில்‌ வயிறு. வலிக்கும்‌ 
பொய்‌ கறுப்ப முடையோறாக்கு அத்தவகை வேதனையும்‌ 
நகந்து? மலும்‌ வெள்ளைப்பூண்டு. அசிசி ஒன்றைத்‌ 
தோலை நீங்கிப்‌ பெண்ணின்‌ பிறப்யுறுப்பில்‌ இரவு துயில்‌ 
- கொள்ளப்போகும்‌. வேளையில்‌ நவைத்து காலையில்‌ 


கல்‌ 
In'Pu 
அச: 


69 


இருந்தால்‌ மெய்‌. கருப்பம்‌ இல்லையேல்‌ பொய்‌ கருப்பம்‌ 


இந்த பொய்‌ கருப்பம்‌ அதிகமான உஷ்ணத்தாலும்‌ வாயு 
வாலும்‌ உண்டாகிறது இதனை மருத்துவர்கள்‌ இரத்நகுன்‌ மம்‌ 
சூதக கட்டி முத்துக்‌ கருப்பம்‌ குன்பக்சுட்டி என்று அழைப்‌ 
பார்கள்‌ பொல்லாங்கு நேராதிருக்கபெரய்‌ கருப்பத்திற்கு 
உடனடியான சிகிச்சை செய்தல்‌ முக்கியப்‌, 


கருப்பணிகளின்‌ பழக்க வழக்கம்‌ உணவு உடை 
எப்படி இருக்க. வேண்டும்‌ த்‌ 

பெண்கள்‌ மருமுற்ற திங்கள்‌ முதல்‌ வயிற்றில்‌ வளரும்‌ 
சிசு தலமாகவும்‌ பலமாகவும்‌ வளர்க்க கருவை தங்கிய 
பெண்ணும்‌ “அந்த பெண்ணின்‌ இல்லத்திலுள்ளவர்கள்களும்‌ 


. பல்வேறு வகையில்‌ மிகவும்‌ கவனமாய்‌ இழுந்து வர வேண்டுய்‌ 


தினசரி கருப்பணி உண்ணும்‌ உணவு விரைவில்‌ சீரண 
மாக தக்கதும்‌ கடினமும்‌ கொழுப்பு சத்துக்கள்‌ இல்லாதது 


மாய்‌ இருத்தல்‌ வேண்டும்‌ நல்ல காற்றை சுவாசித்தலோடு 


சுத்தமான உடைகளையும்‌ அணிந்து எந்நேரமும்‌ மகிழ்ச்சி 
கரமாய்‌ இருந்து வரவேண்டும்‌. 


3 த 
மேலும்‌ வளைகாப்பு (சீமந்தம்‌) விழா கருவுற்ற பெண்‌ : 
ணுக்கு களிப்பூட்டும்‌ வகையில்‌ 7 8 வெது திங்களில்‌ நடத்தி 
மகிழ்வுறுதல்‌ நம்‌ நாட்டு வழக்கம்‌ இந்த சீமந்த ளிழரவில்‌ 
செய்யப்படும்‌ பல்வேநு : வகைப்பட்ட பலகாரங்களை அளவு 
க்கு மிஞ்சி கருவுற்ற பெண்ணை உண்ண செய்வதில்‌ உறவி. 
னர்கள்‌ கட்டாயப்படுத்தாமல்‌. இருத்தலுடன்‌ அதிர்ச்சி தரும்‌ 


ஆடல்‌ பாடல்களையும்‌ நிகழ்ந்தாமல்‌ இருக்கவேண்டும்‌. 


மேலும்‌ கருவுற்ற பின்‌ உடலுறவு கொள்ள கூடாகதன்‌ 
கணவனும்‌ மனைவியும்‌ கடைபிடித்து வருதல்‌ மிகவும்‌ மேன்‌ . 
மை தரும்‌. ' : ்‌ 


அடுத்து சமம்‌ இல்லாத மேடு பள்ளமுள்ள இடத்தில்‌ 
படுப்பதும்‌ குளிர்ந்த இடத்தில்‌ படுப்பதும்‌ கூடாது. அணியும்‌. 
ஆடையை இறுக்கி கட்டுவதால்‌ இரத்தத்தின்‌ இயற்தையான 


- ஓட்டம்‌ தடையாகின்தன இடுப்பில்‌ கட்டும்‌ ஆடையை இறுக 


லாக. கட்டுவதால்‌ அரைக்கரப்பான்‌ என்ற இடுப்பை சுற்றி 


_ அரும்‌ கரப்பான்‌ நோய்‌ வருகிறது. 


... ஆகவே மேலே கண்ட உபாதைகள்‌ வராதிருக்கருப்ப 


்‌ மற்ற பெண்மணிகள்‌. கருத்துடன்‌ நினைவில்‌, வைத்து அன்‌ . 


“0 சிகை துங்கும்‌ BY SRIRIRN Research Académy 


64. 


அடுத்து பளுவான வேலைகள்‌ செய்வதை நீக்கலுடன்‌ 
கனமான சுமைகள்‌ தூக்குவதையும்‌ தவிர்த்து பகலில்‌ “தாங்‌ 
காமல்‌ இருந்து சோம்பல்‌ இல்லாமல்‌ வீட்டு வேலைகஞ்ச்‌ 
செய்து வர வேண்டும்‌. 


பணவசதி மிகுந்த பெண்கவ கருவுற்ற காலத்தின்தான்‌ . 
விரும்பியபண்டங்களை விரும்பியவண்ணம்‌ தின்று தனக்கும்‌ 
தான்‌. தங்கியுள்ள கிசுவுக்சூம்‌ கெடுதலை உண்டாக்கி கொள்‌ 
கிறார்கள்‌. 


வேலும்‌ , இருந்த இடத்தைவிட்டு எழுந்த்ருக்காமலும்‌ 
சதா தூங்கிய வண்ணமும்‌ இருந்து குழந்தைப்பேறு ஏற்படும்‌ 
காலத்தில்‌ தாங்கமுடியாத துவ்பத்திற்கு ஆளாகிறார்கள்‌, : 


இதனை நீக்க கருப்பமுற்ற பெண்கள்‌ தன்னால்‌ முடிந்த 
பழுவில்லா.த வீட்டு வேலைகளை செய்து ருழந்தைப்பேற்‌ றின்‌ 
போது எவ்பித துன்பமும்‌ இல்லாமல்‌ இறற்கையான இன்ப 
மகபேற்றை அடைய இயன்றவைகளை செய்து வரவேண்டும்‌ 


கருவுற்றது முதல்‌ கருப்பிணிகள்‌ கவலையின்‌ . சுவடுகள்‌ 
ஏதும்‌ இல்லா 2ல்‌ களிப்பாக இருந்து வர வேண்டும்‌ ஞாயிறு 
- திங்கள்‌ (சூரிய-சந்திர) கிரகணம்‌ ஏற்படும்‌ சமயம்‌ கர்ப்பிணி 
கள்‌ படுத்தும்‌ உட்கார்ந்தும்‌ ஏதேனும்‌ பொருட்களை 
- கிள்ளுதல்‌ : துண்டாககுதல்‌ ஆகியவற்றைச்‌ செய்யாமல்‌ 
கிரகணம்‌ கழியும்‌ நேரம்வரை இறைவனைத்‌ தியானிப்பதில்‌ 
செலவிடவேண்டும்‌, இதற்கு மாறான செயல்களில்‌ ஈடுபாடு 
கொண்டால்‌ குழந்தைக்கு உடற்குறைகள்‌ ஏற்படுறதென்று 
... .பலபேரின்‌ அனுபவத்தால்‌ தெரிய வருகிறது. 


ஆகவே கருவுற்ற காலத்தில்‌ நல்லவற்றையுபேசியும்‌? 
தல்லவைகீளைப்‌ பார்த்தும்‌ நல்லொ க்கத்தை போதிக்கும்‌ 
சிறந்த நூல்களைப்‌ படித்தும்‌ மனோ திடத்துட்ன்‌ மகிழ்ச்சி 
யாக இருந்தவரின்‌ குழந்தைபேறு எவ்வித குறையும்‌ இல்லா 
த வ்டம்‌ கணவனும்‌ 
்‌ 9 A, ம ழ்வூட்டும்‌ வகையில்‌ 
. எல்லா வகையிலும்‌ நடந்துக்‌ கொள்‌ டும்‌ ர்‌ 
டட கொன்ன வேண்டும்‌. ாள்ளவேண்டும்‌ என்பதை 
. கருவற்றை அறிந்து கொள்ளும்‌ குறிகள்‌ என்ன ' 
.... திய்கள்‌ தோறும்‌ ஏற்படும்‌- ஷீட்‌ ல ல்‌ 23 
தடந்து வரும பெண்களுக்கு விலக்கம்‌ வக்கு ஒழுங்காக 


க்களுக்கு கருவுற்ற பின்வ ம்‌ வராமல்‌ நிற்கும்‌ சில 
Q க்கு'க ப்ப ற்கும்‌ 
்‌ 000. In Public ட்டு ன்ன ஒில்கீள்பளத > 


்‌ 


65 


விலக்கு குறைவாக உண்டாகும்‌. இப்படி கருவுத்றபின்‌ 
வரும்‌ மாத விலக்கத்திற்கு ““சுத்தி பிண்டம்‌” என்று சொல்‌ 
வதுண்டு இதுவல்லாமல்‌ பெண்களின்‌ பிறப்புறுப்பு கருவுற 
வதற்கு முன்‌ சிவந்த நிறத்திலிருந்து கரூவுற்றபின்‌ கருமை 
நிறத்தை அடையும்‌. 


மேலும்‌ கருவுற்ற ஒன்றிரண்டு வாரத்தில்‌ வாந்தி, பயக்‌ 
கம்‌, குமட்டல்‌ ஆகியவை இருத்தலுடன்‌ எதை உண்டாலும்‌ 
வாந்தி பண்ணச்‌ செய்யும்‌, அடுத்து கருவுற்ற பெண்களின்‌ 
மார்பகங்கள்‌ கனத்து வருதலுடன்‌, இரண்டு மாப்பு பப்ப 
களும்‌ நீலநிறம்‌ கொள்ளலுடன்‌ மார்புக்‌ காம்புகளில்‌ வட்ட. 
மாய்‌ புள்ளி வைத்து போன்ற அரும்புகளும்‌ தோன்‌ திக்‌ இருக்‌ 
கும்‌. கருவுற்ற ஆறு திங்களுக்கு மேல்‌ கருப்பின! யின்‌ அடி 
வயிற்றில்‌ காதுவைத்துக்‌ கேட்டால்‌ கருவில்‌ வளரும்‌ சிசுவின்‌ 
இதயத்‌ துடிப்பு நன்கு தெரியும்‌ இந்தத்‌ துடிப்பானது ஆல்‌ 
குழந்தையானால்‌ நிமிடம்‌ ஒன்றுக்கு சுமார்‌ 120 தடைப்‌ 
பெண்‌ குழந்தையானால்‌ சுமார்‌ 140 தடவையும்‌ துடிக்கும்‌ 
என்பதை . அனுபவத்தால்‌ அழியலாம்‌. 


குழந்தைகளின்‌ உருவம்‌ தாய்‌ தந்தையைப்போல்‌ 


* அமைவதும்‌ அமையாசிருப்பதும்‌ எப்படி ? 


உடலுறவின்‌ போது ஆண்‌ பெண்‌ கக்தித்தில 23 
வது சுக்கிலம்‌-சுரோணிதம்‌ என்ற உயிர்த்து கள்‌ மு ணட 
தாகவும்‌: அதிகமாகவும்‌ எவை போய்‌ கருப்பன்‌ டல்‌ 
ட்ரம்‌. கணவ க கதத உண்டா 
பும்‌ ரியைப்‌ போன்‌ உப அ -ண்ட 
ரர ரன சக்மிலம்‌ பெண்ணின்‌ ட்‌ 
முன்‌ கருக்குமிமை அடைந்தால்‌ பின்வரும்‌ க பக வட்ட 
சேர்ந்து கணவனின்‌ உருவ அமைப்பு ல 
கிய நிலையில்‌ குழந்தை பிறக்கிறது. 9 டைந்தால்‌ 
தம்‌ ஆணின்‌ சு்கிலத்திற்குமுன்‌ கருக்குமியை ஜ்‌ க 
பின்‌ வரும்‌ சுக்கிலமும்‌ சேர்த்தி ல்‌ குழந்தை பிறக்‌ 
அமைப்பு அப்படியே உருவாக த்தை டப்‌ இரத்‌ 
a 3 ப்ப ச. ௫. ப % rt 
a ட்டும்‌ தந்தையைப்‌ ட பான்றும்‌ AES 

உம. ட 1 


> 


‘.CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


66 


பெற்றோர்களின்‌ . குணநலன்கள்‌ ... 
சமுமாதலால்‌, உடலுறவு கொள்ளும்‌ சமயத்‌ ல்‌ i 

்‌ ண அகும்‌ வெறிக்குணங்கள்‌ சொன்னால்‌ அனத அ | 

யிலும்‌ நல்லெண்ங்களுடன்‌ இருந்து மகிழ்ச்சிய ப | 

ல உகு வேண்டும்‌. அப்படி இருந்தால்‌ ரி 

கு x » ய்‌ ்‌ 1 

ட ளுக்கு பெற்றோர்களாகி பெருமை அடைய | 


முதல்‌ மாதவிடாய்‌ நின்‌ ரள்‌ 
மெனத்‌ தெரிந்த பெண்கள்‌ த ன்‌. 
திங்கள்‌ குழந்தைப்‌ பேறடையும்‌ திங்கள்‌ : 
எழுந்தவுடன்‌ நீதனது கணவனின்‌ 
படத்தைப்‌ பார்க்கவேண்டும்‌. 


பிள்ளைகளை ம்‌ | 


தல்‌ நீகருவுற்றோ | 
முதல்‌ பத்தாவது | 
வரை காலையில்‌ | 
முகம்‌ அல்லது .புகைப்‌ | 


மேலும்‌ தன்‌ முகத்தை ட்‌ ட்‌ க்‌்‌ ப ன 
தன்‌ முந்திய. ரன்கள்‌ டியில்‌ பார்த்து வர லுடன்‌ 


்‌ கண்வழியாகப்‌ பார்க்கும்‌-காட்சிகள்‌-க ந்து | 
்‌ > ம்‌ +e ப்பையை அடைந்த 
பல்‌ லிம்‌) கற்பம்‌? உண்‌ 
மாப்‌ இரும * ஆகவே கருவுற்ற பெண்கள்‌ மிகவும்‌.கவன 
ணப டன தான்‌ பெறப்போகும்‌ குழந்தை கன்‌ கணவ | 
ப று அமைந்திடவும்‌, தன்னைப்போல்‌ விளங்கிட | 
வும்‌ அழகான காட்சிகளை காணனுடன்‌ அறிவை வளர்க்‌ | 


"மிகவும்‌ மேன்மை தரும்‌... : ல்களையும்‌ பயின்று வருதல்‌ 


கருவுற்ற பெண்களுக்கு கி 


, செய்யும்‌ சிகிச்‌ ந்தை பிறக்கும்‌ வரை 


துரி உகந்து சகி ரிட்‌ திராத ne 
22 ப்‌. 


ஆ 
& 
& 
2 
ட்‌ 
5] 
டு 
1 
ப 
2 
ஆ 
2. 
9 
ந. & 
ப்‌ ஆ ௩ 
[ப 
இ 
ஆ 
& 
௫ 
5 
2 
5 
ர 
ட்‌ 
&, 
ப} 
ட 
8 
க 


மூன்றாவது திங்கள்‌ வகு ட 
வயிறு. வலித்தால்‌ வெள்ளைத்‌ 
்‌ ௨ ெங்கழு நீர்‌ கிழங்கும்‌ 
ல்‌. த்துக்‌ ங்கும்‌ சம அளவு 
ப வனத்‌ வக்ப்‌ விக்‌ கொடுக்க நீங்‌ NS 
‘CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Reseafh Academy 


07 


நான்காவது திங்கள்‌ : வயிறு வலித்து இரத்தம்‌ கண்‌ 
டால்‌ நெய்தல்‌ கிழங்கு நொச்சிவேர்‌ சம அளவு எடுத்துப்‌ 
பசும்‌ பாலில்‌ அரைத்துக்‌ கொடுக்க நீங்கும்‌. 


ஙி கள்‌ ச்‌ ப ட ்‌ Tr 
ஐந்தாவது திங்கள்‌:- வலித்தால்‌ அல்லிப்பூவும்‌ வில 


மிச்ச வேரும்‌ சமன்‌ இடித்து அரைத்துப்‌ பசும்‌ பாலில்‌ , . 


கொடுக்க நீங்கும்‌. 


ஆறாவது திங்கள்‌:- £கருப்பைமைச்‌ சுற்றிலும்‌ சுழன்று 
சுழன்று வலித்தவுடன்‌ . சிறுநீரும்‌ சரியாகக்‌ கழியாதிருந்தால்‌ 
திப்பிலி முந்திரிப்பழம்‌, நெய்தற்கிழங்கும்‌ ஓரளவு எடுத்து 
பசும்‌. பாலில்‌ அரைத்துக்‌ கொடுக்க நீங்கும்‌, 
ஏழாவது திங்கள்‌:- வயிறு வலித்தால்‌ 'விலாமிச்சைவேர்‌ 
சந்தனம்‌ தக்கோலம்‌. ஓரளவு எடுத்துரைத்துப்‌ பசும்‌ பாலில்‌ 
கொடுக்க நீங்கும்‌. 
எட்டாவது திங்கள்‌:- கைகால்கள்‌ ' அசதியும்‌ பசியின்‌ 
, மையும்‌ இருந்தால்‌ .தாமரைப்பூ, நெய்தற்கிழங்கு ஓரள 
வெடுத்து அரைத்துப்‌ பசும்பாலில்‌ கொடுக்க நீங்கும்‌. 
ஒன்பதாவது திங்கள்‌:- கருப்பவலி கண்டால்‌ அரசம்‌ 
பட்டையும்‌ மருதம்‌ பட்டையும்‌ ஓரளவெடுத்து அரைத்துப்‌ 
பசும்பாலில்‌ கொடுக்க நீங்கும்‌. . . 
்‌ பத்தாவது திங்கள்‌:- வயிறு வலித்தால்‌ இலிப்பைப்‌ 
பூவும்‌, சர்க்கரையும்‌ ஓரளவெடுத்து அரைத்துப்‌ பசும்பாலில்‌ 
கொடுக்க நீங்கும்‌. ்‌ 
கரு வளர்க்கும்‌ தைலம்‌ செய்வது எப்படி ? 
1 .சிற்றா மணக்கு. எண்ணெய்யது 
திருவுடன்‌ அரைப்படி எடுப்பித்து 
பற்றுடன்‌ பசும்பால்‌ கால்படியும்‌ 
பகரும்‌ கழுதைப்‌ பாலதுதான்‌ 
,பொற்புடன்‌ கால்படி தன்னோடு 
புகலும்‌ வெங்காயம்‌ அறிந்ததுதான்‌ 
முற்றிலும்‌ ஒன்றய. கால்படி தான்‌ 
முறையாம்‌ எடுத்து அத்துடனே 
்‌ நல்லதாம்‌ கருமைச்‌ சீரகந்தான்‌ ப 
தவிலும்‌ வராகனெடை ரெண்டும்‌ . 
வல்லவர்‌ தொழுதிடும்‌: ஆறுமுகர்‌ 
வடிவடி போற்றி எடுப்பித்து 


C0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


68 


எல்லாம்‌ ஒன்றாம்‌  கலப்பித்து? 
இளந்‌ தீயாக எரிப்பித்து 
தல்ல மெழுகு பதம்‌ வருக 
நன்றே காச்சி இறக்கிடுவீர்‌ 
காச்சி எடுத்த தைலத்தை 
கருத்துடன்‌ வடித்துப்‌ புட்டியிட்டு . 
கூச்சம்‌ இன்றி கருவுற்ற . 
கோதையர்‌ ஐந்தாம்‌ திங்கள்‌ முதன்‌ 
மாசறு ஏழுழெட்டு ஒன்பதிலும்‌ 
மாண்பாய்‌ மூன்று. தேக்கரண்டி 
பாசமுடனே ஐந்து தினம்‌ 
பகரந்தி சந்தி உண்டிடுவீர்‌ 
தினங்கள்‌ ஐந்து தொடர்ந்தாறாபால்‌ 
: செப்பிய தைலம்‌ தனையிண்டு 
மனந்தான்‌ வெறுப்புக்‌ கொள்ளாமல்‌ 
மாண்பாம்‌ பத்தியம்‌ கடைப்பிடித்து 
தினந்தான்‌ ஒனறு ஆறவிட்டு 
செய்பிடும்‌ ஓம. நீர்‌ தனில்‌ குளித்து 
முனனர்‌ நீக்கிய புளி உப்பை 
இ ; முறையாம்‌. சுட்டுச்‌ சேர்த்திடலாம்‌ 
்‌ கரு வளர்க்கும்‌ தைலத்தின்‌ கருத்துரை:- 
1 கால்படி, சிற்‌ ஈமணக்‌ 3 ப தம்‌ 
ந்‌ கால்படி தோல்‌ நீக்‌ i வெங்காயம்‌ ஒன்ற 
கால்படி... ால்‌. கால ர . ப்‌ ப 
க இரண்டு கலம்‌ ஆவியால்‌ கலந்து கழற்சி 
தும்‌ அருஞ்சீர்கத்தை பொடி த்துத்‌ தூவியும்‌ அடுப்பேற்றி சிற 
- தியாக எறித்து மெழுகு பதம்‌ - வர 5 ஐல ங்கி வடித்து! 
கருவுற்று பெண்கஷக்கு 57759 ந்‌ இய ॥ வடி, த்‌ 
மாலை 3 தேக்கரண்டி - ளட இரிய திங்களில்‌ காலை 


ள்‌ ்‌ அளவு 
கொடுத்து உப்பு, புளி, நீக்கிட 2 பக 
வது காள்‌ ஆறப்போட்டு. 7-வது 2 அத்துடனிருத்து ஆறா 
கரய்ச்சி தலைக்கு தேய்த்‌ ப 


லைக்கு தண்ணீர்‌. த ல்‌ த்‌ 
ப ர்‌ சேர்த்துக்‌ கொய்ய தினம்‌. அட்ட்புளி, வறுத்த 
உண்டு வந்தால்‌ களவையழிக்‌ இந்தத்‌. தைலத்தை 
வற்றை: நீக்கி தாய்க்கும்‌ சே ந்தி சூலை 4 ஆகிய 
நேரத்தில்‌ ஏற்படும்‌ சிக்க ந்து பேறு கால 


ப ண செய்யும்‌. ஈ கத்‌ 
ER ன்னர்‌ Pubic Domain. Digiized by a ch Head A 


69 


மருத்துவர்களும்‌ நாடி நடை விபரமும்‌ 
மருத்துவர்கள்‌ எப்படி இருக்க வேண்டும்‌ ? 

நோயாளியின்‌ வயது, நோயின்‌ தன்மை, தோய்‌ உண்‌ 
டானதற்கான காரணம்‌, நோயின்‌ கால அளவு, இதற்கு 
முன்‌ செய்து கெசண்டசிகிச்சை விபரங்கள்‌, தொழில்‌ பழக்க 
வழக்கங்கள்‌, ஆகார முறைகள்‌ ஆகியவற்றைத்‌ தெசிந்து 
கொள்ள வேண்டும்‌. 3 ன்‌ ்‌ 

அடுத்து மருத்துவர்களின்‌ கண்கள்‌ 3, தலைகள்‌ 4, . 
முகங்கள்‌ 5, கைகள்‌ 6, உடல்கள்‌ 8, கால்கள்‌ 10, என்ற 
தத்துவத்தை தெரிந்திருப்பதுடன்‌ அதன்படி நடக்க 
வேண்டும்‌. 

அவை வருமாறு $ கண்கள்‌ 3 என்பது-மருந்தின்‌ நற்‌ 
குணம்‌ துர்க்குணம்‌, அதன்‌ சுத்தி வகைகள்‌ ஆக மூன்றா 
கும்‌. . ்‌ 

தலைகள்‌ & என்பது : வாதம்பித்தம்‌-சிலேத்துமம்‌- 


தொந்தம்‌ ஆக நான்காகும்‌. 


கைகள்‌ 6 என்பது : உப்பு-புளி, உரைப்பு, கசப்பு 
இனிப்பு துவர்ப்பு ஆகிய ஆறு சுவைகளாகும்‌. ந 
உடல்‌ 8 என்பது : மலம்‌, நா சுக்கிலம்‌, கண்‌, காது, 
மூக்கு, நா, (வாய்‌) மெய்‌. ஆகிய எட்டு வகைத்‌ தன்மை 
ளை அதிதல்‌, 
கால்கள்‌ : . 10 என்பது பத்து நாடிகளையும்‌ பத்து 
வாயுக்களையும்‌ அறிந்திருத்தல்‌. 
முகங்கள்‌ : 5 என்பது ஐந்து வகையான பிண்ட' நிலை 
தெரிந்திருத்தல்‌, ஆகவே இந்த ஆறு வகைப்பட்ட குணங்‌ 
ளை மருத்துவர்கள்‌ தெரிந்திருத்தல்‌ அவசியம்‌ ்‌ 
நோயாளிகளின்‌ . மருத்துவர்களிடம்‌ எப்படி நடந்து: 
கொள்ள வேண்டும்‌. ்‌ 33 


அனுபவம்‌ மிக்க மருத்துவ . சிரோன்மணிகளை அணு 


கும்‌ நோயாளிகள்‌ தங்களின்‌ பட்டம்‌-பதவி-பணம்‌ ஆகிய 


வற்றை பெரிதாக நினைக்காமல்‌ தான்‌ மருந்துண்ணும்‌ 


“மருத்துவரை தமது குலதெய்வமாய்‌ கருதி அவர்கள்‌ தரும்‌ 


பீருந்துகளை அமுதமாக எண்ணி அவர்கள்‌ சொல்லும்‌ 
கட்டுப்பாட்டின்படி இருந்து முழுமையான நம்பிக்கையுடன்‌ 
மருந்துகளை அருந்தி வந்தால்‌ “நோய்‌ பகலவனைக்‌ கண்ட 


| பனிபோல நீங்கி விடும்‌. மெலும்‌ தனக்கு வந்த : நோயின்‌ 
தன்மையை மறைக்காமல்‌ மருத்துவரிடம்‌ கூறி அதற்கான 


“ஐ முறைப்‌ தற்காக லேடி 


2 தென்பதையும்‌ தெளிந்தும்‌, தேர்ந்தும்‌ மருந்து தருதலே நம்‌ 


ள்‌ 


-0. In Public Domain. Digitized ! by Muthulal 


2) நாடி 


எந்த நோயானாலும்‌ நோயிக்கே பத்தியம்‌ மருந்துக்‌ 
கல்ந்‌ வெண்பதை உணர்ந்து பத்யத்தோடு பைந்தமிழ்‌ 
மருந்தை உண்டு வந்தால்‌ பல்லாண்டுகளாக அனுபவித்து 
வந்தநோய்த்‌ துன்பம்‌ நீங்கி இன்பம்‌ பிறக்கும்‌, தற்கால 
சாந்திக்காக ஆங்கில மருந்தை யுண்டு நிரந்தர நோயாளி 
யாக இருக்கும்‌ நுலையை நீக்கி இந்த நாட்டின்‌ தட்ப 
கவட்ப நிலைகளுக்கு ஏற்ப செய்யப்படும்‌ தமிழ்ச்‌. சித்த 
மருந்துகளே; மிகச்‌ சிறந்த தெனக்‌ கருத வேண்டும்‌. 
நாடி பார்த்தால்‌ எப்படி ? 

'மனித “உடலத்துள்‌ 72000 நாடிகள்‌ 1800 நரம்புகளு 
டன்‌ கோர்வையாக பீர்கங்காய்‌ சவுரி போன்று பின்னிப்‌ 
பிணைந்து நிலையில்‌ அமைந்துள்ளது, இவற்றில்‌ பத்து 
வாயுக்களும்‌, பத்து நாடிகளும்‌ முதன்மை பெற்று! விளங்கு 
கின்றன. அவற்றில்‌ வாதம்‌-பித்தம்‌-சிலேத்துமம்‌ என்ற 
மூன்று நாடிகளும்‌ அவைகளின்‌ தனித்தன்மையான 
காற்று நெருப்பு-தண்ணீர்‌ ஆகிய. மூன்றும்‌ தன்‌ நிலையி 
லிருந்து மீறுவதால்‌ 4,448: நோய்கள்‌ உண்டாகின்றன. 
இந்த பத்து வகை நாடிகளும்‌,- பத்து: வகை வாயுக்களா 
லும்‌: ஏற்படும்‌ வேற்றுமைகளைக்‌ கண்டு அவற்றால்‌ உல 


உண்‌ 
டடகும்‌ நோய்களுக்கு உரிய மருந்துகளும்‌ கூடும்‌. கூடா 


நாட்டு சித்த மருத்துவ முறையின்‌ சிறந்த முறைகளாகும்‌ | 
இத்த வகை நாடி அறிந்து நலம்‌. காககும்‌ நல்ல மருததுவரே 
சித்த மருத்துவச்‌ சிரோன்மணிகளாவர்‌, 
நமது உடல்‌ அவரவர்‌ கைகளின்‌ 
சாண்கள்‌ கொண்டதாய்‌ இருக்கும்‌. இதனையே எண்சாள்‌ 
உடம்புக்கு சிரமே பிரதானம்‌ என்பார்கள்‌. இந்த உடலில்‌ 
உள்ள எழுபத்திராமிரம்‌ நாடிகளுள்‌ முக்கியமானவை 
இடகலை, 2. க்‌ 5. சுழிமுனை 4. அலம்‌ புடை 
5, அத்தி, 6. காந்தாரி, 7, சிங்குவை, 8. சங்கினி, 9 இயம்‌ 
யுருடன்‌ :10. ௬௫ இப்தப்‌ ப யக்‌ 


அளவுப்படி எட்டுச்‌ 


த்‌ படல தத்தன்‌ 
பி: பிராணன்‌ 2 அபானன்‌ 8. ன்‌ மாடிகளையும்‌ இயக்குவிக்ச்‌ 


்‌ > “உதானன்‌ 4௪ i 
னன்‌, 6 நாகன்‌, 7 கூர்மன்‌, வரிக்‌. ள்‌ 
10 தனஞ்செயன்‌, எனப்‌ பத்து வா ந்‌ ப்‌ க 
பெற்றுள்ளன. த ப பண்ட்‌ உண்டாக்கி 


niResearch Academy 


71 


% 


இந்த தசநாடியில்‌ முக்கிய பாகத்தை வகித்து நிற்பது 
இடகலை- பிங்கலை சுழிமுனை என்ற மூன்று நாடிகள்‌ 
மேற்கண்ட மூன்று நாடிகளில்‌ இடகலை பிங்கலை) கிய 
. இழுநரடிகளும்‌ வலது இடது கால்‌ பெரு வீரல்களிலிருந்து 
கத்திரிபோன்று மாறலாக வலதுஇடது மூக்கைப்பற்றி ஒடிக்‌ 
கொண்டிருக்கும்‌ அடுத்து சுழிமுனை என்ற நடுநாடி மூலா 
்‌ தாரம்‌ முதல்‌ உச்சி மட்டும்‌ விரிந்து பரந்து விளங்கும்‌. 


இடகலை, பிங்கலை, சுழிமுனை என்ற மூன்று முக்கிய 
நாடிகளையும்‌ முறையே அபானன்‌-பிராணன்‌-சமானன்‌ 
என்னும்‌ வாயுக்கள்‌ இயங்சிக்‌ கொண்டிருக்கும்‌ இந்த இயக்‌ 
கத்தால்‌ விடும்‌ சுவாசம்‌ இடகலையை வாதமாகவும்‌ பிங்க 
லையை பித்தமாகவும்‌, : சுழிமுனையை-சிலேத்மமாகவும்‌ 
தெரிய வேண்டும்‌. . 
மேலும்‌ இடகலையாகிய வாதம்‌ மூக்கின்‌ வழியாக பதி 
னாறு அங்குலம்‌ பாயும்‌. அடுத்து பிங்கலையாகிய பித்தம்‌ 
பன்னிரு அங்குலம்‌ பாயும்‌. மேலும்‌ சுமிமுனையாகிய கபம்‌ 
- இரண்டு மூக்குத்‌ துவாரங்களுக்கும்‌ இடையே பாயும்‌, இந்த 
மூன்று நாடிகளோடும்‌ அபானன்‌-பிராணன்‌-சமானன்‌ 
என்னும்‌ மூன்று வாயுக்கள்‌ இணைந்திருக்கும்‌ காலத்தில்‌ 
வாதம்‌ ஒரு - மாத்திரையும்‌-பித்தம்‌ அரைமாத்திரையும்‌ 
சிலைத்துமம்‌ கால்‌ மாத்திரையுமாக. இருக்கும்‌ இதுவே உட 
லத்தின்‌ ஆரோக்கிய நிலையைக்‌ காட்டும்‌ நாடி நடையா 
கக்‌ கருதபவண்டும்‌. 
நாடிகள்‌, எப்படி நடக்கின்றன ? 
இருதயம்‌ விரிவதினாலும்‌, சுருங்குவதினாலும்‌, இரத்த 
ஓட்டம்‌ உண்டாகிறது. இதனால்‌ நாடி: நரம்புகள்‌ பத்து 
| வாயுக்களின்‌ கூட்டுறவுடன்‌ இயங்கிக்‌ கொண்டிருக்கிறது. 
 இந்த' இயக்கத்தின்‌ காரணமாய்‌ உடலத்தில்‌ உண்டாகும்‌ 
நோய்களை முதலில்‌ இருதயத்தில்‌ பதிய வைத்து அந்த 
ட பதிவின்‌ ஒசைகளை நாடிகள்‌ கிரகித்து ஓடும்‌ ஓட்டத்தின்‌ 
மூலம்‌ அறிவிக்கின்றன. தகப்பன்‌ 
இந்த அறிவிப்பு நிலையங்கள்‌ உடலத்தில்‌ பத்து இடங்‌ 
களில்‌ அமைக்கப்‌ பெற்றுள்ளன. அவைகளின்‌ விபரத்தை 
| கீழ்‌ வரும்‌ பாடலால்‌ அறியலாம்‌ அவை வருமாறு :- டப 
தாது முறைகேள்‌ தனித்தகுதிச்சந்தோடு. 
ஓதுறு; காமியம்‌ உந்திநெடுமார்பு 
காது நெடும்‌ மூக்கு கண்டம்‌ கரம்புருவம்‌ 
. போதுறும்‌ உச்சி புகல்‌ பத்தும்‌ பார்த்திடே 
ல்‌ .00-0. In Public Domain. Digitieed by Muthulakshmi Research Acad 


72 


மேலே கண்ட பாடலின்‌ படி 10 இடங்களில்‌ நாடியை 
உணரலாம்‌, என்றாலும்‌ பத்திலே ஏழு நீக்கி ஆரை. எலும்‌ 
புக்கு மேலே வரும்‌ இரத்தம்‌ நாளங்களாகிய நரம்புகளில்‌ 
இரத்த ஓட்டத்தின்‌,துடிப்பைக்‌ காட்டும்‌ மூன்று வகையான 
வாதபித்த-சிலேத்துமம்‌ என்ற துடிப்பைக்‌ காணவேண்டும்‌ 
இதனையே சித்தர்கள்‌ கீழ்வரும்‌ பாடலால்‌ விளக்கியுள்ள 


னர்‌. 


* சொல்லிய௨. ந்திதன்னில்‌ சுழித்தவோ ரெழுத்தைப்பற்றி 


எல்லையில்‌ எழுந்தநாடி எழுபத்‌ 
வல்லவர்‌ புகழும்நாடி பத்திவே 


தீராயிரத்தில்‌ 
ஏழுநீக்கி 


நல்லாதார்‌ நாடிமுன்று தயந்துநீ அறிந்து பாரே 


கையில்‌ நாடி பார்ப்பது எப்படி 2. 


குருவடி இறையடி போற்றி குறிப்பிட்ட நோயாளியின்‌ 
கையைப்‌ பிடித்து விரல்களில்‌ தேங்கியுள்ள வாயு நீங்கமெது 
வாய்‌ நுனி விரலை இழுத்து நெட்டி வாங்கியும்‌ உள்ளங்கை 


யால்‌ நோயாலியின்‌ உள்ளங்கையை 
சூடேறச்‌ செய்தும்‌ கையில்‌ நாடி பார்‌ 


மெதுவாகத்‌ தேய்த்து 
க்க வேண்டும்‌. 


நோயாளியின்‌ மணிக்கட்டுக்கு கீழே மருத்துவர்‌ கை 
பெருவிரல்‌ அங்குலம்‌ இருக்க பிடிக்கிற பிடியில்‌ ஆள்‌ காட்டி 
விரலும்‌, நடுவிரலும்‌, மோதிர விரலுமான முறையே வாதம்‌ 
பித்தம்‌ சிலோத்துமம்‌ ஆகிய மூன்று விரல்களாலும்‌ அழுத்தி 
யும்‌ தளர்த்தியும்‌ . பார்க்கும்‌. போது மூன்று விரல்களில்‌ 
தெரியும்‌ நாடித்துடிப்பால்‌ - வாதம்‌ - பித்தம்‌ - சிலேத்துமம்‌ 


ஆகிய முக்குற்றங்களின்‌ தன்மைகள்‌ 


தெரியவரும்‌. வாதத்‌ 


தின்‌. பகுதி -அபானம்‌ முதல்‌ உந்திவரையும்‌ பித்தத்தின்பகுதி 
உந்தி முதல்‌ மார்பு வரையும்‌, சிலேத்துமத்தின்‌ பகுதி மார்பு 
முதல்‌ சிரம்‌ வரையிலுமாக அமைந்துள்ளன ஆண்களுக்கு 
வலது கையிலும்‌ பெண்களுக்கு இடது கையிலும்‌ நாடித்‌ 
தேர்வை நடத்தவேண்டும்‌ ஆண்பெண்‌ இருபாலருக்கும்‌ இரு 
'கைகளிலும்‌ பார்க்கலாம்‌ பெரும்பாலும்‌ நாடித்‌ தேர்வு நடத்‌ 


துகையில்‌ நோயாளியை உட்காரச்‌ 
உட்கார சக்தி. இல்லாதவர்களுக்கு 
. ஙயார்க்கலாம்‌. : 


செய்தும்‌ பார்க்கலாம்‌ 


படுத்த நிலையிலும்‌ 


நாடி தெளிவாகத்‌ தெரியும்‌ காலம்‌ எவை ? 


சித்திரை-வைதாசியில்‌ உதயகாலத்‌ ்‌ மட்‌ | 
ஐப்பசி கார்த்திகையில்‌ பகல்‌ i ஆனி-ஆர்‌ 


மார்கழி தை மாசியில்‌ மாலைக்க 
திலும்‌ பங்குனி, ஆவணி புரட்டா 


ரியளவிலும்‌, 


திறோ மறைந்த காலத்‌ 


்‌ சியில்‌ i i 
நாடி. பார்க்க: 'நன்றாக தெரியும்‌ ) இராக்காலத்திலும்‌ 


தினசரி ஐ RRR -மணி | 


C0. In Public Domain. Digitized by Muthulakshini 


73 


நேரம்‌ வரை: வாதத்தின்‌ ஆதிக்காலம்‌, அடுத்துப்‌ பகல்‌ &- 
மணி நேரம்‌ வரை பித்தத்தின்‌ காலம்‌ மேலும்‌ மாலை 4- 
மணி நேரம்‌ வரை சிலேத்துமத்தின்‌ காலம்‌ - இவ்வாறே 
வாதம்‌-பித்தம்‌-சிலேத்துமம்‌ ஆகிய மூன்று வகையான நாடி 
களின்‌ ஆட்சிக்‌ காலம்‌ இரவும்‌ பகலும்‌ 4-மணி 
 நேரத்திற்கொருக்கா மாறி ந ந்து கொண்டிருக்கிறது. 


நாடி நடைதெரியாமல்‌ இருக்கும்‌ காரணங்கள்‌ யாது? 


உடலுறவு கொண்டோர்கள்‌, குதிரையேற்றம்‌, வேக 
மாக நடந்தோர்கள்‌, எண்ணம்‌ தேய்த்து குளித்தோம்கள்‌ 
விடம்‌ தீண்டப்பட்டோர்கள்‌, போதைப்‌ பொருள்கள்‌ பாவித்‌ 
தோர்கள்‌, தணியா கோபமுள்ளோர்கள்‌, ஆகியோர்களுக்கு 
நாடிந டை,மிகவும்‌ மெதுவாய்‌ நடக்கும்‌. மேலும்‌ விபத்துக்‌ 
களால்‌ இரத்தம்‌ இழந்தோருக்கும்‌, துன்பமுடையோர்‌, பல 
கீனமுடையோர்‌, ஆகியோருக்கு நாடிநடை படபடப்பாய்‌ 
இருக்கும்‌. அதிகம்‌ கண்விழிப்போருக்கு நாடிநடை குறைந்து 
ஓடும்‌ , தண்ணீரில்‌ மூழ்கியோர்‌ வயோதிகர்‌, குழந்தைகளுக்கு 
நாடி தோன்றாது. நாடி பார்க்கும்‌ போது கைகளில்‌ கட்டு 
கள்‌ நீக்கி கைகளை நிலத்தில்‌ ' ஊன்றாமலும்‌ இருக்கச்‌ 
செய்து நாடி பார்க்க நன்று தெரியும்‌. 


நாடிகளின்‌ நடை எப்படி இருக்கும்‌ ? 


| ஆண்களுக்கு :-வாத நாடி அன்னம்‌ கோழி, மயில்‌ போல்‌ 
நடக்கும்‌, பித்தம்‌ ஆமை, அட்டையைப்‌ 
நடக்கும்‌, பித்தம்‌ ஆமை, அட்டையைப்‌ 
போல்‌ நடக்கும்‌, சிலேத்துமம்‌ பாம்பு 
தவளை போல்‌ நடக்கும்‌. 


்‌ பெண்களுக்கு:--வாத நாடி பாம்பு போல்‌ நடக்கும்‌, பித்தம்‌ 
| தவளை போல்‌ நடக்கும்‌, சிலேத்துமம்‌ 
அன்னம்‌ போல்‌ நடக்கும்‌. ்‌ 

சி, w.-11 


CC-0. In Public Domain. D 


ஒரு மனிதன்‌ வயது சராசரி 100 யென்றால்‌ 40 
வயது வரை வாதகாலமும்‌, 40 முதல்‌ 80 வயது வரை பித்த 
காலமும்‌ 80 முதல்‌ 100 வயது வரை சிலேத்துமம்‌ காலமு 
மாக ஆட்சி செய்கின்‌ றன. 


74 
நாடிகள்‌ மூன்றின்‌ காலங்கள்‌ என்ன? 


வயதும்‌ வளர்ச்சியும்‌ எப்படி? 


பிறந்தது முதல்‌ 30 வயது மட்டும்‌ உடல்‌ வளர்ச்சி 
அடையும்‌ 30 வயதுக்குப்பின்‌ முக அழகு குறையத்‌ துவ 
கும்‌ 40 வயதுக்குமேல்‌ முக அழகு பெரும்பாலும்‌ குன்றி 
விடும்‌. 50 வயதுக்கு மேல்‌ உடல்‌ தளர்ச்சியும்‌ முடி நரைத்த" 
லும்‌ ஏற்படும்‌ 60 வயதுக்கு மேல்‌ கண்ணொளி குன்‌ றிவரும்‌ | 
நடையும்‌ தளரும்‌, 70 வயதுக்கு மேல்‌ அறிவு மாற்றம்‌ உன்‌ 
டாகும்‌. 80 வயதுக்கு மேல்சுவாசம்‌ மேல்‌ நோக்கிச்‌ செல்‌ 
லும்‌ 90 வயதுக்கு மேல்‌ ஐம்புலன்‌ஐம்பொறிகள்‌ வலிவிழுந்தி 
ஒடுங்கி வருவதுடன்‌, இந்திரிய , சக்தியும்‌ குன்றும்‌ யதி 
100-ல்‌ உடல்‌ இயற்கை நிலையை. எய்தும்‌ இந்த நிலை 
கூடுமானவரை ஆரோக்கிய வழியைக்‌ - கடைப்பிடிப்போர்‌ 
களுக்கே ஏற்படும்‌ இதற்கு மாறுபட்ட நிலை. நோய்கள்‌ 
லும்‌ இயற்கையாலும்‌ மரணம்‌ ஏற்படலாம்‌. 


கிழமைகளும்‌ நாடி நடையும்‌ எப்படி ? 


1. ஞாயிற்றுக்கிழமை விடியற்காலை 


ரியகலை 
(பிங்கலை. - வலது நாசியில்‌ ஓடும்‌ சுவாசம்‌) . ்‌ 


2. திங்கள்‌ விடியற்காலை 


சந்‌ லி 
இடது பதிவு ஒடும்‌. தடு மகவை -(இடக 


ட்‌ செவ்வல்‌ வி 


00.0 In Public Domain. Digzedy க வாகுரிமைலை Academy 


75 


க்‌, புதன்‌ விடியற்காலை சந்திரகலை 


9. வியாழன்‌ நற்‌ சந்திரகலை 

6. வெள்ளி ப சந்திரகலை 

x ப 
7. சனி ப சந்திரகலை ப அலக்‌ 


குறிப்பு : வியாழக்கிழமை வளர்பிறையில்‌ சந்திர கலை 
யும்‌, தேய்பிறையில்‌ சூரிய கலையும்‌ நடக்கும்‌. மேலும்‌ 
இடகலை-- பிங்கலை சுழிமுனை முறையே வாதம்‌ பித்தம்‌ 
சிலேந்துமம்‌ என்ற முப்பிரிவினைக்‌ கொண்டது. 
.. இடகலை--சந்திரன்‌ வாதநாடி 
 ரற்கலைப சூரியன்‌ பித்த நாடி 
சுழிமுனை--அக்கினி சிலேத்துமம்‌ இம்மூன்று நாடிகளும்‌ 
மாறி நடக்கும்‌ காலத்தில்தான்‌ நோய்கள்‌ உண்டாகின்றன 
ஒரு நிமிடத்தில்‌ நாடி நடக்கும்‌ விபரம்‌ ஏன்ன 2 
1. குழந்தை பிறந்தவுடன்‌ 140 
2. பாலபருவத்தில்‌ 120 முதல்‌ 190 ச 
3. குழந்தை பருவத்தில்‌ 100 


4. யெளவரை பருவத்தில்‌ 

9. ஆண்கள்‌ பூரண இளமைப்‌ பருவத்தில்‌ 70முத ல்‌ 75 
6. பெண்கள்‌ பூரண இளமைப்‌ பருவத்தில்‌ 70முத ல்‌ 80 
1. க்ஷண பருவத்தில்‌ 70 


த்‌ CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 
1 அட்ட கல்வ லம வகர இண்ட அகக்‌ அனகப ப்‌ தக்கன்‌ 


76 


8.. வயோதிகப்‌ பருவத்தில்‌ 75 முதல்‌ 80 
9. உட்கார்ந்திருக்கும்‌ போது &0 
10. நிற்கும்‌ போது 70 
11. படுத்திருக்கும்‌ போது 67 
இந்த அளவில்‌ நாடி நடக்கும்‌... 


நாம்‌-கிழமை-நோய்‌-விபரம்‌ எப்படி ? 


1. ஞாயிற்றுக்‌ கிழமை வாதமோடில்‌ சளி, இருமல்‌ 
இரைப்புண்டாகும்‌, 


2. திங்களில்‌ பித்தம்‌ அதிகமானால்‌ நீரோற்றம்‌ 
‘ உடனே காணும்‌. 


3. செவ்வாயில்‌ வாதமோடில்‌ சுரமுண்டாகும்‌. 


4. புதனில்‌ பித்தமோடினால்‌ நீரேற்றம்‌ தலை கனத்‌ 
தல்‌ குத்தல்‌ உண்டாகும்‌. 


9. வியாழனில்‌ பித்தமோடில்‌ ல்‌ தலைவலி 
காணும்‌. ல்‌ 


6. வெள்ளியில்‌ பித்தமோடினால்‌ கண்நோய்‌ காது 
்‌.... நோய்‌ காணும்‌. 


7. சனியில்‌ வாதமோடினால்‌ சீதள 


முஞ்சனியும்‌. 
உண்டாகும்‌. 
வாதம்‌' மீறினால்‌. என்ன செய்யும்‌ ? 
..... தேகமெல்லாம்‌ குத்தும்‌ கைகால்‌ ' சந்துபொருத்துக்கள்‌. 


வளையும்‌ . கால்‌ _ கையொரு பக்கமாய்‌ முடங்கும்‌ குனிற்‌ 
- நிமிரவெ ரட்டாது திமி ல்‌ 
Doma in. Digitized by Muthula Pia Abademy உட்‌ 


77 | 


பொருமும்‌ குடல்புரட்டும்‌ அன்னம்‌ சுருங்கும்‌ வயிறு மந்த 
மாகும்‌, பொருமும்‌ மலம்‌ நீர்கட்டும்‌ அபானம்‌ சுருங்கும்‌ 


நாவுபளிக்கும்‌ தாது நட்டமாகும்‌ கழிச்சலுண்டாகும்‌. 


பித்தப்‌ மீறினால்‌ என்ன செய்யும்‌ ? 


| உடல்‌ முழுதும்‌ காந்தம்‌ நடுக்கமுண்டாகும்‌ மண்டை 8 

குத்தும்‌, நாவரட்சி கசப்பு அறுவெறுப்பு வாந்தி விக்கல்‌ ந 
தாகம்‌ மூர்ச்சை கிறுகிறுப்பு தாதடைப்பு அயர்வு சோம்‌ [ 
பல்‌ வயிறு காந்தல்‌ நெஞ்செரிவு ௮க்கினி மந்தம்‌ குளிர்‌ 1 
சுரம்‌ விடாச்சுரம்‌ அஸ்திசுரம்‌ பாண்டுகாமாலை சோகை, ்‌ 
மயக்கம்‌ பிரமேகம்‌ பித்தவெட்டை ஆகிய நோய்களுண்டா 
கும்‌ விழிசுழன்று குழிவிழுந்து இருண்டு வரும்‌. நீர்‌ மஞ்‌ 
சளாகவும்‌ சுவப்பாயும்‌ இருக்கும்‌. 


சிலேத்துமம்‌ மீறினால்‌ என்ன செய்யும்‌ 2 


உடல்‌ காயும்‌ வற்றும்‌ வெளுக்கும்‌ குளிர்ந்து நடுங்‌ 
கும்‌, உணவு செல்லாது விக்கல்‌ சத்தி இருமல்‌ மேல்‌ மூச்சு ! 
வியர்வை க்ஷயம்‌, ஈளையுண்டாகும்‌ தெஞ்சும்‌ விலாவும்‌ 
நோகும்‌ இரத்த வாந்தி நாவு வழுவழுத்து இனிப்பாய்‌ இருத்‌ 
தல்‌ வாய்நீரூறுதல்‌ சிறுநீர்‌ சிறுத்து இறங்குதலும்‌ ஏற்படும்‌, 


॥ 

1 
தொந்த (கலப்பு) நாடி எப்படி நடக்கும்‌ ? ்‌ 

1. வாதத்தில்‌ வாதமானால்‌ உடல்‌ நொந்து கெகிழ்ச்சி 
யாய்‌ சுருங்கும்‌ வாங்கும்‌ உடல்‌ பதறும்‌ உணவு செல்லாது 

2. வாதத்தில்‌ பித்தமாகில்‌ வரய்குளறிப்‌ பேசும்‌ கால்‌ 
குளிரும்‌ வீக்கம்‌ உண்டாகும்‌, 


.3. வாதத்தில்‌ சிலேத்துமமாகி உடல்‌ வீங்கும்‌ வலிக்கும்‌ 

௫ ந க்கும்‌ குணங்கள்‌ வேறுபடும்‌ உடல்‌ வெளுக்கும்‌ 
| இதத வு செல்லாது$நாளுக்கு நாள்‌ வீக்கம்‌ அதிகமாகும்‌. 
 CC-0. In Public Domain. Digitized by UWE 1220-1806: 0010] ப 


78 


1. பித்தத்தில்‌ பித்தமாகில்‌ பிதற்றல்‌, கிறுகிறுத்தல்‌ 
வாந்தியாதல்‌, இளைத்தல்‌ உடல்‌ அத்திபோல்‌ உலர்த்து 
வெளுத்துப்பின்‌ வீக்கத்தை உண்டாக்கும்‌. 

2. பித்தத்தில்‌ வாதமாகில்‌ பிடரி கால்‌ கையில்‌ 
குத்தும்‌ உடல்‌ தோற்றம்‌ குறுகும்‌ பதறும்‌. அத்தி 
போலுலரும்‌, சுரங்காயும்‌ புத்தி அழியும்‌, பொறுமை நீக்கி 
கோபமுண்டாகும்‌. 


3. பித்தத்தில்‌ சிலேத்திமமாகில்‌ வாய்குழறும்‌. 
பிதற்றும்‌, வாந்திபண்ணும்‌, வாய்‌ நீர்‌ ஓழுகும்‌, தலை 
சுற்றும்‌, வயிறு வழிக்கும்‌ பிடரி வலிக்கும்‌.. 


1. சிலேத்துமத்தில்‌ வாதமாகில்‌ நரம்பெல்லாம்‌ வலித்து 
நிற்கும்‌. பிடரி, குன்ற வலிக்கும்‌, விழிமேல்‌- நோக்கும்‌, வாய்‌ 
குழறும்‌. 


2. சிலேத்துமத்தில்‌ பித்தமாகில்‌ உண்ணும்‌ பொருட்‌ 
களெல்லாம்‌ கசக்கும்‌, நாவு கசக்கும்‌, இனிக்கும்‌ பேச்சுத்‌ 
்‌ தடுமாறும்‌ கபங்கட்டும்‌, குரல்‌ வேறுபடும்‌, கண்ணீர்‌ பீளை 
சாடும்‌, 


8. சிலேத்துமத்தில்‌ சிலேத்துமமாகில்‌ விழி வட்டம்‌ 
கொள்ளும்‌, உயிர்‌ பிரியும்‌. 

.. மெய்மயக்கம்‌, சோர்வு, மூர்ச்சை, சோகை 

. உண்டாகும்‌. ்‌ ள்‌ 


தோனும்‌, 
பாண்டு 


.. பித்தத்தில்‌ வாதம்‌ சேர்ந்தால்‌ பீனிசம்‌, 
வலி, பவுத்திரம்‌ அரையாப்பு நவமூலங்களும்‌ ௨ ௭ 
டத ்‌ ந ளும்‌ உ 5. 
ள்‌ பித்தத்தில்‌ வாதம்‌ சேர்ந்தால்‌ பாண்டு ட்ட 
நீராம்பல்‌, மகோதரம்‌ உண்டாகும்‌ வல்‌ ன்‌ ட்‌ மாலை, 

சேரில்‌. வாயூரல்‌, சுரம்‌. பேதி வாந்தியு த்தில்‌ பித்தம்‌ 


மண்டை குத்து 


ண்டாகும்‌. 
main. Digitized by Muthulakshmi Research Academy 


ட அல்‌ வண கக கா்‌ 


79 


வாதம்‌ இரண்டு பங்கும்‌ பித்தம்‌ ஒரு பங்கும்‌ ஓடி 
னால்‌ வாதபித்த தொந்த (கலப்பு) நோய்‌ வாயுமிருந்து 
குருதி விம்மும்‌, வலிக்கும்‌ பெண்ணாசையைத்‌ தாண்டும்‌, 
சிந்தனை மிகும்‌. 


பித்தம்‌. இரண்டு பங்கும்‌ வாதம்‌ ஒரு பங்கும்‌ கலந்து 
ஓடினால்‌ பித்தவாத தொந்த (கலப்பு) நோய்‌ உஷ்ணம்‌ 
அதிகமாகி உடல்‌ கண்‌ எரியும்‌. பசி, தாகம்‌ உண்டாகும்‌ 
வாய்‌ கசக்கும்‌ நீராகாரம்‌ விரும்பும்‌, 


வாதம்‌ இரண்டு பங்கு சிலேத்துமம்‌ தொந்த (கலப்பு) 
சேர்ந்து ஓடினால்‌ வாத சிலேத்துமம்‌ தொந்த (கலப்பு) 
நோய்‌ வயிறு பொருமி வலிக்கும்‌ பசியை அடக்கிவிடும்‌; 


பித்தம்‌ இரண்டுபங்கும்‌ சிலேத்துமம்‌ ஒரு பங்கும்‌ 
சேர்ந்து ஓடில்‌ பிந்த சிலேத்துமம்‌ தொந்த (தலப்பு) நோய்‌ ; 
தலைவரண்டு பிடரிநோகும்‌, உடம்பெல்லாம்‌ தினவுண்டா 
கும்‌. வயிறு எரியும்‌, மந்தம்‌ சேர்ந்து பொருமும்‌. 


சிலேத்துமம்‌ இரண்டு பங்கும்‌, வாதம்‌ ஒரு பங்கும்‌ 
கலந்து ஓடினால்‌ சிலேத்துமம்‌ வாத தொந்த (கலப்பு) நோய்‌ 
சந்‌ நியுண்டாகும்‌ தலைநோகும்‌, வாய்‌ இனிக்கும்‌ உண்ட 
உணவு சீரணாமாகாது, 


சிலேத்துமம்‌ இரண்டு !ங்கும்‌, பித்தம்‌ ஒரு பங்கும்‌, 
கலந்து ஓடினால்‌ சிலேத்தும பித்த தொந்த (கலப்பு) 
நோய்‌:-உடல்‌ குளிர்ந்து கூசும்‌, தாகம்‌ அதிகரிக்கும்‌ 


வாதம்‌ இரண்டு மாத்திரையும்‌ பித்தம்‌ ஒருமாத்திரை 
யும்‌ இருந்தால்‌ கடுஞ்சுமை தூக்கி தள்ளாடி நடக்கும்‌ 


சுமை போன்று நாடி நடை இருக்கும்‌ வாயு மிகுதி திறம்‌ த்‌ 


நொந்து வசுக்கும்‌ உணவு செல்லும, 


80 


பித்தம்‌ இரண்டு மாத்திரையும்‌, சிலேத்துமம்‌ ஒரு 
மாத்திரையும்‌ இருந்தால்‌ குழந்தைகளின்‌ தொட்டில்‌ நடு 
வில்‌ அசைவது போல்‌ நாடி. நடை இருக்கும்‌. இது ட்ட 
சிலேத்தும தொந்த நோய்யென்று சொல்லப்படும்‌. இத 
னால்‌ பசியின்மை அடிக்கடி இரத்தம்‌ விம்முதல்‌, பிதற்றல்‌ 
கண்காந்தல்‌, கண்மஞ்சள்‌ போல இருத்தல்‌ ஆகியன ஏற்‌ 


படும்‌. 


சிலேத்துமம்‌ இரண்டு மாத்திரையும்‌ வாதம்‌ ஒரு 
மாத்திரையும்‌ இருந்தால்‌ நாடி புணர்ச்சிபோல்‌ நடக்கும்‌ 
இதுவே சிலேத்துமம்‌ வாதகொத்த நோய்‌ என்று சொல்லப்‌ 
படும்‌. இதனால்‌ பஈம்‌ மேலாடும்‌. இனிப்பில்‌ விருப்பூட்டும்‌, 
பசி தாகம்‌ அதிகமாகும்‌. 


டவாதம்‌ இரண்டு மாத்திரையும்‌, சிலேத்துமம்‌ ஒரு 
மாத்திரையும்‌ இருந்தால்‌ அரணைவால்‌ வெட்டுண்டு 
துடிப்பதுபோல்‌ நாடி நடை துடிக்கும்‌. இதுவே வாத 
சிலேத்தும கலப்பு நோய்‌ என்று. சொல்லப்படும்‌. இதனால்‌ 
உடல்‌ வலிக்கும்‌. கைகால்‌ திமிராமிருக்கும்‌ வயிறு பொருமுழ்‌ 
_ பித்தம்‌ 2 மாத்திரையும்‌ வாதம்‌ 1 மாத்திரையும்‌ இருந்தால்‌ 
வீணையடித்தது. போல்‌ நாடி நடை அடிக்கும்‌, இதுவே 
பித்தவாத கலப்பு நோய்‌ இதனால்‌ உடல்‌ வலிக்கும்‌ எரியும்‌ 
நெஞ்சும்‌ நாவும்‌ வரளும்‌, நீர்‌ சிறுத்து இறங்கும்‌. 


சிரலத்துமம்‌ இரண்டு மாத்திரையும்‌ பித்தம்‌ ஒரு 
- மாத்திரையும்‌ இருந்தால்‌ வண்டிச்‌ சக்கரம்‌ போல்‌ நாடி 
சுழலும்‌ இதனை சிலேத்துமம்‌ கலப்பு நோய்‌ என்பர்‌. இத 
னால்‌ சன்னிஉண்டாகும்‌, உச்சி வலிக்கும்‌, காதுகேட்காது 
நாவு, இனிக்கும்‌ வயிறு. மந்தமாகும்‌, 


- முத்தேகங்களின்‌ அமைப்புகள்‌ எப்படி ? 

- வாதநோயுடன்‌ :குளிரந்தும்‌ பல கபடம்‌ கற்‌ 

க்‌ டட டப அதை பரல்‌. கண்கள்‌ : பற்கள்‌ 
ர ர 0... தீர்வடியும்‌ தாக்கு 

CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy . 


PS 


81 


கறுத்து உலாந்திருத்தலுட, முள்ளு முள்ளாக இருக்கும்‌, 
சிறுநீர்‌ கடுத்தும்‌ சிறுத்தும்‌ இருக்கும்‌. 


பித்தநோயுடல்‌-சூடாயும்‌ முகம்‌, கண்கள்‌. நாக்கு 
பற்கள்‌. ஆகிலவை சிவப்பாயும்‌ மஞ்சளாயும்‌ இருக்கும்‌: 


சிலேத்துமம்‌ நோயுடல்‌:- வியர்த்தும்‌, முகம்‌, கண்கள்‌ 
பற்கள்‌, நாக்கு, மலம்‌ அடயவை வெண்மையாகவும்‌ 
இருக்கும்‌. 


குருநாடி விப.ரமென்ன? 


| 

குருநாடி எப்போதும்‌ பித்தத்தின்‌ முன்னே நிற்கும்‌ 

ரீ அது பத்து நாடிகளுக்கு உறுதியாய்‌ இருக்கும்‌. உடலுக்கு 
உயிராய்‌ விளங்கும்‌ குருநாடி வாதபித்ததிற்கு நடுவில்‌ 
இருப்பதைப்‌ பார்க்கில்‌ அது மூன்று விரல்களையும்‌ தவண்டி 
மூலம்‌ முதல்‌ ஊடுருவிப்‌ பாய்ந்து விசை நரம்புகளின்‌ மத்தி 
யில்‌ சேர்ந்து சந்திர மண்டலம்‌ சார்ந்து. பின்‌ பாம்புபோல்‌ 
கிறுகிறு என்று வாதம்‌-பித்தம்‌-பின்‌ சிலேத்துமம்‌ ஆகிய 
நாடிகளுடே ஆடி ஒடி மண்டலங்கள்‌ மூன்நும்‌ சுற்றி கத்தி 
ரிக்கோல்‌ மாறலென கட்டிச்‌ சேர்ந்து வாத-பித்த நடுவி 
லிருந்து வாதத்தில்‌ கோழி-மயில்‌-அன்னம்‌ போலும்‌, பித்‌ 
தத்தில்‌ ஆமை-அட்டை போலும்‌, சிலேத்துமத்தில்‌ பாம்‌! 
தவளை போலும்‌ இயல்பாக்‌ நடக்கும்‌ 

௦ 


வ க்க 


குருநாடியின்‌ குணம்‌ என்ன? 


குருநாடி வாதத்தில்‌ அட்டைப்போல்‌ , புரண்டுவரின்‌ 
வாய்வு மிகும்‌. இருமல்‌, சொறி சிறங்குஅதிகமாகும்‌ உடல்‌ 
மெலியும்‌, குருநாடி பித்தத்தில்‌ ஆமை போல்‌ நநடத்திடில்‌ 
சுரங்காயும்‌, வாய்நீர்‌ (சுரக்கும்‌. உடல்‌ கிறுகிறு என்று 
கூற்றும்‌, வியற்கும்‌ குருநாடி சிலேத்துமத்தில்‌ சிங்கம்போல்‌ 
.... சீறி நின்றால்‌ சன்னி காணும்‌, குருநாடி சிறேத்துமத்தில்‌ 
்‌ C-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


82 


ஊடுருவிப்‌ பாய்ந்தால்‌ அசாத்‌ திய நோய்கள்‌ உண்டா 
மரண நிலையைஉரு வாக்கும்‌, குருநாடி குன்றினால்‌ வயிறு | 
சுழிந்து அபானம்‌ கடுக்கும்‌. கைகால்‌ வீங்கும்‌, குருநாடி 
பக்கமாய்‌ நின்றால்‌ சிலேத்துமம்‌ எதிரே மோதும்‌. குருநாடி' | 
நேரானால்‌ வாத பித்தம்‌ சேரும்‌, குருநாடி பின்வங்கினால்‌ | 
அசத்தியமாகும்‌. குருநாடி சிலேத்துமத்தில்‌ கலந்து 
விட்டிற்‌ போல்‌ துடித்தால்‌ உடனே ' மரணம்‌. 


நாடிகள்‌ நடையின்‌ நிதானங்கள்‌ அறிதல்‌ எப்படி 


1 வாய்வு பொருமி வயிறு மந்தித்‌ திருக்கும்‌ போது 
மூன்று நாடிகளும்‌ அமைதியாகவும்‌ தளர்ந்தும்‌ ஓடும்‌. 


3 பசித்துள்ளபோது மூன்று நாடிகளும்‌ தூங்கும்‌ 
நிலையினைக்‌ கொண்டிருக்கும்‌. 


9 அரவம்‌ முதல்‌ கொடிய விஷசத்துக்கள்‌ தீண்டிய 
போதில்‌ நாடிகள்‌ மூன்றும்‌ அடங்கி நிற்கும்‌. 


& வயிறு வலிகண்டபோது. மூன்று நாடிகளும்‌ 
உள்ளடங்கி ஓடும்‌. . 


்‌ 5 கிரந்தி நோய்கள்‌ கண்டிருந்தால்‌ நாடிகள்‌ மூன்றும்‌ 
கரையை உடைத்து ஓடும்‌, அருவி நீர்போல்‌ ஓடும்‌, 


6 இரணங்களுக்கும்‌ புரையோடிய 


புண்களுக்கும்‌ 
_ வாதம்‌-பித்தம்‌ இரண்டும்‌ சுழன்று ல்‌ 


சுழன்று ஒன்றும்‌ 


7 மூக்கில்‌ சதை வளர்ந்து பீனிச 


Sie ்‌ ட்‌ ட்‌ ம்‌ கண்டபேர்களுக்‌ 
்‌ பித்தமும்‌-சிலேத்துமமும்‌ சுழன்று ஓடும்‌ 1 களுக்கு 


. 8 குலை நோம்‌. கண்ட பேர்களுக்கு ௭௯... 
பித்தம்‌ இரண்டும்‌ சுழன்று ஒடும்‌, £௫ சிலேத்துமம்‌- 


in. Digitized by Muthulakshmi Research Academy 


83 


9 கருவுற்ற பெண்களுக்கு வாதமும்‌ பித்தமும்‌ கலப்‌ 
கிக்‌ காணும்‌. ்‌ 

10. கிராணி-அதிசார நோய்‌ கண்டவர்களுக்கு 
வாதமும்‌-பித்தமும்‌ தளர்த்து : நிற்கும்‌. 


11 மேகநோய்களுக்கு [வாதமும்‌-பித்தமும்‌ பின்னி 


ஓடும்‌. 
12 நீர்‌ மேகத்திற்கு நெருப்பில்‌ வுழுந்த 6 
நாடி பலம்‌ குறைந்து நடக்கும்‌. 


ப்போல்‌ 


13 ஜன்னி கண்டபோது மூன்று நாடிகளும்‌ பட 
படத்து நிற்கும்‌. > 

14 சுரநோய்‌ கண்டவர்களுக்கு வாதமும்‌ பித்தமும்‌ 
கலங்கி நிற்கும்‌ 

15 விக்கல்‌ உள்ளவர்களுக்கு சிலேத்துமமும்‌ வாதமும்‌ 
கலங்கி நிங்கும்‌ 

16 கணக்காய்ச்சல்‌ கண்டவர்களுக்கு பித்தமும்‌ வாத 
மும்‌ கலந்து ஓடும்‌. 

17 சயநோய்‌-தலைவலிகளுக்கு யித்ததாடி 
மூடன்‌ ஒடும்‌. 

18 சோகை-பாண்டு-விஷநீர்‌ கண்டவர்களுக்கு வாதம்‌ . 
பித்தம்‌ சிலேத்துமம்‌ மூன்றும்‌ வீணை அடிப்பதுபோல்‌ 
அடிக்கும்‌.. 

19 உடலுறவு கொண்டவாகளுக்கு ! புழுப்போல்‌ 
நிமிர்ந்தும்‌ வலித்தும்‌ நின்று நாடிகள்‌ காணும்‌. 


கலக்க 


20 _ பித்தத்தால்‌ வந்த ஜன்னிக்கு வாதமும்‌-சிலேத்து - 
ம்‌ அடங்கி பித்தம்‌ மட்டும்‌ கடுகடுத்து மீறி நிற்கும்‌. 


21 மரண ஜன்னிக்கு வா ம்‌ - சுலேத்துமமும்‌ 
உள்ளமுந்திக்‌ காணும்‌. க க்‌ 


i C-0. In Public Domain. Digitized 
= 0sln Fuble bopnalns 


84 


22 மிகவும்‌ குளிர்ச்சியூட்டும்‌ பதார்த்தம்‌ உண்டவர்‌ 
களுக்கும்‌ வாதம்‌ அடங்கி நிற்கும்‌, 


28 பால்‌-நெய்‌-இறைச்சி உண்டவர்களுக்கு 


வாதம்‌ 
எழுந்து திற்கும்‌. | 

24 கோழிக்கறி உண்டவர்களுக்கு பித்தம்‌ எழுந்து 
நிற்கும்‌. 


25 பழவகைகள்‌-இளநீர்‌ உண்டவர்களுக்கு வாதம்‌ 
அடங்கி நிற்கும்‌, 


26 சினம்‌ உள்ளவர்களுக்கு பித்தம்‌ அதிகரித்து நிற்கும்‌ 


1 உடலத்தில்‌ வாதம்‌-பித்தம்‌-சிலேத்துமம்‌ மூன்றும்‌ 
தன்ளிலையிலிருந்து வேறுபடாமல்‌ இருந்தால்‌ நோய்கள்‌ 
எதுவும்‌ உண்டாகாமலே இருக்கும்‌ இம்மூன்று தனினிலை 
யில்‌ இருந்து மாறுபட்டால்‌ நோய்‌ உண்டாகும்‌, 


2 நாசியில்‌ இருந்துவரும்‌ சுவாசம்‌ அகதிகச்சூடாய்‌ 
இருந்தாலும்‌ தாகம்‌ அ திகமாய்‌ இருந்தாலும்‌ மரணம்‌ 
ஏற்படும்‌ என்பதை உண்ரவும்‌. 


3 விசை நரம்புகள்‌ தவர்த்தும்‌ வினரத்தும்‌ குளிர்ந்தும்‌ 
ஐம்பொறிகள்‌ தளர்ந்தும்‌' பற்கள்‌ நர ல 
கடித்தும்‌, நர உலர்ந்தும்‌, மூச்சு 
. மூன்றும்‌ வீட்டில்‌ போல்‌ துடித்திருந்தா 


நர வென்றி 
அயாந்தும்‌ நாடிகள்‌ 
ல்‌ மாணம்‌' நேரும்‌, 
ட்‌ ர வயில்‌ வாதாடி மெலிந்து, , ல்‌ i 
4 பயி த ்‌ ு சூரியின்‌ ம்‌ 
ை முன்‌ மாணம்‌ நடுப்பகலில்‌ பித்தநாடி. த்து 


௦ Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


3 


85 


நின்றால்‌ உ.தயத்துள்‌ மரணம்‌, மாலையில்‌ சிலேத்துமம்‌. 
நாடி. மெலிந்து நின்றால்‌ மரணம்‌ இல்லை. 


5 பித்தம்‌ மூன்றும்‌, வாதம்‌ பின்னும்‌ தோன்றினால்‌ 
அசரத்தியம்‌, என்று அறிதல்‌ வேண்டும்‌. வாதம்‌ மூன்னும்‌ 


பித்தம்‌ பின்னும்‌ தோன்றினால்‌ சாத்தியமாகக்‌ கருத 


வேண்டும்‌. 


6 படுக்கையில்‌ உடல்‌ பொருந்தாவலும்‌ ஈறு 
உதடுகள்‌ கறுத்தும்‌, கண்கள்‌ சுழன்று வட்டமிட்டும்‌ 
இருந்தால்‌ உயிர்‌ உடலில்‌ தங்காதென்று கருதவும்‌. 


7 பிணியாளியின்‌ மதிமாற்ற மூற்று தூக்கு தூக்கு 
என்று கத்துதல்‌ குரல்‌ பெருத்து விகாரமாக ஒலித்தால்‌ 
மரணம்‌ உறுதியெனக்‌ கருத வேண்டும்‌. 


8 நீரைப்‌ பரீட்சித்து பார்க்கையில்‌ சிறுநீர்‌ தடித்திருந்‌ 
தாலும்‌, எண்ணெயுடன்‌ உருவாகி விட்டாலும்‌ அந்த சிறு 
நீரை ஒரு திரியில்‌ நனைத்துக்‌ கொத்த சடசட்ப்பில்லா 
ல்‌ எரிந்தாலும்‌ உயிர்‌ நிலைக்காது என்பதை உணர 
வேண்டும்‌. 


9 மலஜலம்‌ வெளியாதல்‌ கின்று உடல்‌ குளிர்ந்திருந்‌ 
தாலும்‌. கொண்டையில்‌ கபம்‌ கட்டி இழுத்துக்கொண்டிருந் 
தாலும்‌ கண்களில்‌ தீர்‌ வடிந்தாலும்‌ உறவின்‌ முறைுயாரை 
பார்கும்‌ ஆவல்‌ எழுத்தாலும்‌ மரணம்‌ உறுதியென 
எண்ண வேண்டும்‌. 


10 நோயாளிகளின்‌ மூக்கு-செவி விரைத்து சில்லென்று 
குளிர்ந்திருந்தாலும்‌, புசங்கள்‌ இரண்டும்‌ சரிந்திருந்தாலும்‌ 
மார்பு கண்மணிகள்‌ வெளுத்திருந்தாலும்‌ மரணமே. 

411 காவையில்‌ சிலேத்துமம்‌ உச்சிப்போதில்‌ பித்தம்‌ 
மாலையில்‌ வாதம்‌ ஆகிய நாடிகள்‌ வகைதப்பிப்‌ பதறி ஒடி 


ணால்‌ மாணம்‌ 


... 60.0. In Public Domain. Digitized by Muthulakshmi 
ஷ்‌ பட்ட கபா 7 னகர ம்பா 


86 


12 _ சிலேத்துமநாடி கு. நிரைபோல நிமிர்ந்து விழிகள்‌ 
கறுத்தும்‌ இருந்தால்‌ ஒரு மாதத்தில்‌ மரணம்‌. 


13 சிலேத்துமநாடி மயில்‌ போலும்‌ அட்டை போலும்‌ 
நடுங்கிப்‌ பதறிநின்றால்‌ ஏழு நாட்களில்‌ மரணம்‌ ஏற்படும்‌ | 


14 கண்கள்‌, பற்கள்‌ கறுத்து மூச்சு வாமின்‌ வழியாக 
வரத்துவங்கி, உந்தியில்‌ சிலேத்தும நாடி ந ந்தால்சுவாசம்‌ 
மேல்‌ வாங்கும்‌. இதுசமயத்தில்‌ மருந்து கொடுத்தால்‌ பலிக்‌ 
காது மரணமே. 


ன 15. உடல்‌ படுக்கும்‌, எழும்‌, புரளும்‌, மூச்சு வாங்கும்‌' 
சிலேத்துமம்‌ . தொண்டையில்‌ ' வந்து அடைக்கும்‌, இந்த 
நிலை மரணத்தை உண்டாக்கிம்‌, ்‌ 


16 நோயாளியின்‌ மகம்‌ ஊசிபோல்‌ நீண்டும்‌ உடம்‌ 
பெல்லாம்‌ நரம்பு தோன்‌ நியும்‌. பேச்சுபாதியாக வெளிவரல்‌, 
நாவரளுதல்‌ , கண்டபடி பிதற்றல்‌, ஆகியவை மரணத்தை 
உண்டாக்கும்‌. 


17 நாடி புழுப்பேபல்‌ நெளித்ததி Hl ல்‌ 

்‌ ல்‌ ன்‌ ்‌ தததாலும்‌ சூடுகண்ட 
லும்‌, பஞ்சுபோல்‌ மெதுவாய்‌ இருந்தாலும்‌, ல வ்போல்‌ 
நடந்தாலும்‌ பிணி நீங்கும்‌. 


18 ,இடது உள்ளங்கால்‌ குளிர்ந்கு ப்‌ ந 
: கால்‌ உஷ்ணமாகவும்‌ குழைச்சுகள்‌  சனிர்த ட ப த 
பத்து. நாளில்‌ மரணம்‌, து இருந்தால்‌ 


19 குழைச்சு களிரண்டும்‌ குளிர்ந்து உச்சி 


முக்கு விறைத்தும்‌ இளைப்பு விக்கல்‌. பே வியர்த்தும்‌ 
குளிர்ந்து கண்கள்‌ இருண்டிருந்தால்‌ டக உ 


மரணம்‌. 


றி ol ்‌ ஈர. Digitized by Muthulakshmi Research Academy 


ட அகக்‌ ட. ண்ட தா்‌ த, 


87 


90 பிடரி, நெற்றி கழுத்திலுட்புரம்‌ குளிர்த்து கண்கள்‌ 
நீல நிறமாகி நெஞ்சில்‌ கபம்‌ கட்டியும்‌ இருந்தால்‌ மூன்று 
தினத்தில்‌ மரணம்‌. ்‌ 

91 ஒரு நாசியும்‌ முழங்கையும்‌ குளிர்த்தும்‌. இடது 
உள்ளங்கால்‌ சூடாகவும்‌ தொண்டை கறகறத்தும இருந்‌ 
ரல்‌ ஐந்து நாளில்‌ மரணம்‌. 
உள்ளங்கால்‌ இரண்டும்குளிர்‌ ந்து 
இருந்தால்‌ இரண்டும்‌ நாளில்‌ 


த 


22 அடித்துடையும்‌, 
சவிகள்‌ இரண்டும்‌ விறைத்து 
ரெணம்‌. 
a 
டும்‌, இடது உள்ளங்கால்‌ 


23 வலது உள்ளங்கால்‌ சுட்‌ 
அனல்‌ 


குளிர்ந்தும்‌. உச்சி வியர்த்தும்‌, உடல்பெல்லாம்‌ 
சூடாய்‌ இருந்தாலும்‌ புவரும்‌ நெற்றி, இடது உள்ளங்லை 
சூட்டும்‌ உச்சிகுளிர்ந்திருத்தாலும்‌ வலது நாசியும்‌, வலது 
உள்ளங்காலும்‌ சூடாயிருந்து இடது நாசியை தேய்க்கும்‌ 
போது சிவந்தாலும்‌, உடல்‌ முழுமையும்‌ சூடேறினாலும்‌ 


நோய்‌ நீங்கும்‌. 

24 கண்கள்‌, முக்கு, காது, தொப்புள்‌, உள்ளங்கால்‌ 
கைகள்‌ வெளுத்து பாதம்‌ குளிர்‌ ந்திருந்தால்‌ இரண்டுமணி 
நேரத்தில்‌ மாணம்‌. ம 

25 வாதம்‌ பித்தம்‌ அடங்கி சிலேத்துமம்‌ குதித்தும்‌ 

்‌ ர ரப வட தும்‌ 
உடல்‌ வெளுத்தும்‌, மார்பு துளிர்ந்திருந்தால்‌ ப்பத்தா! 
மணிநேரத்தில்‌ மரணம்‌. பத்தன்‌ 2 பட்டத 


ஆர பர 


0. In Publi AEN ண்க்க்‌ ட்‌ 
n CELE ari Dialed by Muthulakshmi Research Academy ல 
௪7 i சைகை 


88 
தமிழ்‌ மருந்து 


உடலை ஊக்கும்‌ உணவுப்‌ பொருளில்‌ 
ஒளிரும்‌ சத்தே உயிர்‌ மருந்து ! 
கடல்மலைக்‌ காற்றாய்‌ கதிரின்‌ ஒளியாய்‌ 
காணும்‌ மருத்தே சுவின்‌ மருந்து 
படரும்‌ பசுமைக்‌ கொடியே வாழ்க்கை 
பற்றினை ஊட்டும்‌ பசும்மருந்து 
தொடரும்‌ வ-ழ்வில்‌: துணிவும்‌ அன்பும்‌ 
துலங்கச்‌ செய்யும்‌ தொன்‌ மருந்து ! 


பெண்ணுக்குப்‌. ஆணும்‌ ஆணுக்குப்‌ பெண்ணும்‌ 
._.. பிணைப்பால்‌ ஏற்படும்‌ ஒருமருந்து 
விண்ணுக்கு மண்ணும்‌ மண்ணும்‌ விண்ணும்‌ 
வித்தம்கம்‌ போசிம்‌ விண்மடுந்து 
தண்மைக்குத்‌ மாற்று தனி மருந்து 
தரத்தினை மாற்று தனி மருத்து 
பண்ணாக்குப்‌ பாட்டு” பாட்டும்‌ 
பரவுசம்‌ கெட்டுக்கும்‌ இசை மருந்து! 


நாலும்‌ இரண்டும்‌ சொல்லுக்கு உறுதி 
நல்கிடும்‌ இலக்கியக்கலை மருந்து 

ஆலும்‌ வேலும்‌ பல்லுக்கு உறுதி 

வேலு ன்‌ வான்‌ ஒலி பீரங்கி முழக்கங்கள்‌ 

..... வென்றிட வீரம்‌ஒர்‌ வியன்மருந்து 

பாலுடன்‌ பழங்களும்‌ பாடாணம்‌ உடே 

_பலநலம்‌ கொடுக்கும்‌ தமிழ்ம ௬ 


லாகமும்‌ 
ந்து ! 


2 AO ல்‌ 2 
௦0௭. Digitized by பயர்பவள ரிக்க, 


ர. 
்‌ 


89 இ 

i 

பஞ்சபூத மம்‌ சப்த தாதுக்கள்‌ வேனலயும்‌! பி 

1. மண்‌, விண்‌, அனல்‌, புனல்‌, கால்‌ இவற்றால்‌ 
வாய்த்த ஐம்பூதக்‌ தாலுடலம்‌ ம்‌ ச i 
திண்ணமாய்‌ விளங்கி இரசம்‌, இரத்தம்‌ ப்‌ 
திகழ்‌ சதை, என்பு, சுக்கிலமோடு இவ 

3 


வண்ணமால்‌ மூளை, தோல்‌ ஏழு 
வகையம்‌ தாதுக்கள்‌ தனைக்கொண்டு டு 

எண்ணருஞ்‌ செயலைச்‌ செய்துடலம்‌ 
இடகுரா வண்ணம்‌ காத்திடுமே! E 


1] 


உண்ணும்‌ உணவில்‌ அமைந்துள்ள 
உயிராம்‌ சத்தும்‌ பொருளெல்லாம்‌ 
கண்ணும்‌ கருத்தாய்‌ ஐம்பூதம்‌ இதி 
கவர்ந்து முதல்நாள்‌ இரச தாதை ம்‌ 
திண்ணமாய்‌ நனைத்தும்‌, இரண்டாம்‌ நாள்‌ 
தீர்க்கமாய்‌ உண்ட அன்னரசம்‌ 2 ம்‌ 
அண்மையாம்‌ இரசதா(து) தடைந்தாங்கே | 
அமைத்துள்ள இரவுசம்‌, இரத்த தாதேறும்‌ i 


8. இப்படி யாக மூன்றாம்‌ நாள்‌ பல்ஸ்‌ 
இலங்கும்‌ தசையாம்‌, தாதுவிலும்‌ ட்‌ 
அப்படியாக நான்காம்‌ நாள்‌ தி 
அரிய தோலாம்‌, தாதுவிலும்‌, ¢ a 
செப்பிடும்‌, ஐந்தில்‌, என்பினினும்‌,. 4 ஆ 
சீரகம்‌, ஆறில்‌, மூளையிலும்‌, 
ஒப்பிடும்‌ ஏழில்‌ சுக்கிலத்தும்‌ 
ஓடி எட்டில்‌ வலிமை தரும்‌ ந 
_- அருட்‌ பெருஞ்சித்தர்‌ 


| அரும்பதஷுரை:' கால்‌-காற்று திண்ணம்‌-மெய்மை, 
உறுதி வண்ணம்‌-அழகு. தீர்க்கம்‌-நிச்சம்‌ 


சிம-18 - ட 


CC-0. In Public Domain. Digitiz 


நோயுற்றோர்‌ சிறுநீரைக்‌ காலஸைப்போ தில்‌ 
நுட்பமுடன்‌ வெண்புட்டி தனிலே வாங்கி 

காய்கின்ற காலை வெய்யில்‌ தனிலே வைத்து 
கவனமுடன்குலுக்கி எள்ளின்‌ எண்ணெயலி 

நோய்தனைக்‌ கண்டிடுவீர்‌ எள்ளின்‌ எண்ணெய்‌, 
நுண்கம்பி போன்‌ றங்கின்‌ வாதநோய்‌ 

தூய எண்ணெய்‌ சிறுநீரில்‌ சிதறிக்‌ காணில்‌ 
துலங்கு பித்தம்‌ அதுவாகும்‌, இன்னும்‌ 


| 
90 
சிறுநீர்‌ சோதிப்பது எப்படி? | 


கபரோகம்‌ கண்டோர்கள்‌ நீரில்‌ எண்ணெய்‌ 
காண்பதற்கு சல்லடைக்கண்‌ போலே தோற்றும்‌ 
தபதபெனப்‌ படராது ஊற்றும்‌ எண்ணெய்‌ 
தளர்வாகப்‌ படர்வதுவே சாத்தியமாகும்‌ 
குபுகுபெனப்‌ படாவதுவும்‌ நீர்க்குள்ளே 
கொட்டும்‌எண்ணெய்‌ அழுத்தலோடு,நெகிறழ்ந்து 
நிற்றல்‌ 
அபந்தமாய்‌ பனித்துளியாய்‌ சிதறிக்காணல்‌ ்‌்‌ 
ஆகாது அசாத்தியமென்றே அறிந்துகொள்வி 
- அருட்பெருள்சி ம்‌. 
- மருத்துவ மணிமாலை 
(சித்திகள்‌ பலதரும்‌ திருப்பதிகம்‌ உரையுடன்‌) | 
, இந்நூல்‌ வினைகளையும்‌, தீராப்‌ பீணிகலையு! 
தீர்க்வவலலது. சித்தர்‌ மருந்துகளோடு சித்தத்தை 09. 
வாக்கி மல்மாககவல்லது இத்துடன்‌. நாடி பார்த்தல்‌ 
முத்தேதிகள்‌ அமைப்பும்‌ இணைக்கப்‌ பெற்றுள்ளது. 
இதன்‌ விலை ரூபாய்‌ மூன்று. கிடைக்குமிடம்‌: 
சணமுகானந்தா புக்‌ டிப்போ 
67. ப முதலி தெரு, சூளை, சென்னை 112 
ஓம்‌ சங்கரானந்தர்‌ தமிழ்‌ மருந்தகம்‌ 
கவிமணி டாக்டர்‌ ௪. ம்‌ 
9, வேம்ப 5 ௮ுமுத்நாத 
* அம்மன்‌ கோவில்‌ தெரு, 


கல்லிடைக்குறிச்சி &P 
2 ட .0. 
திருநெல்வேலி க. பெர்‌. மாவட்டம்‌ 


 FIN-627416 


i Research Academy 


91 


நந்துசுள்‌ செய்யும்‌ விபரம்‌ 


க்குள்‌ காயம்‌, கடுகு, 


சீரகம்‌, ஓம௰்‌, ௦ வாரம்‌, சீனிக்காரம்‌, சவுக்காரம்‌ 
வகைக்கு வராகனெடை “இரண்டு, சத்திச்சாரணைக்‌ 
விய்ங்கு, திருருகள்ளி வேர்ப்பட்டை வகைக்கு பலம்‌ 
ஒன்று, ஆகியவற்றை நன்றாக அரைத்து கோழியின்‌ 
. வயிற்றில்‌ வைத்து மூடித்தைந்து கொள்‌ [(காணம்‌) 
அவித்த தண்ணீர்‌ படி, சிறுதும்பைச்‌ சாறு 1பட ஆகிய 
வற்றை ஒன்றாய்‌ கலந்து, ஒரு மண்‌ பாத்திரத்திலிட்டு 
கோழியை அதனுல்ளே வைத்து மூடி சீலை மண்‌ 
செய்து நீர்‌ வற்ற வேக வைத்து எலும்பு நீக்கி உலர்த்‌ 
திப்‌ பொடித்து திரிகடி அளவு தேனில்‌ ஒரு மண்டலம்‌ 
உண்ண குன்ம வாயுவு வலி நீங்கும்‌. 


2. சீரகாதிச்‌ சூரணம்‌? 


சீரகம்‌ 4 பலத்தை கல்‌ மண்‌ நீக்கி இஞ்சிச்சாறி! 
| போதுமான அளவெடுத்து ஒருநாள்‌ ஊரவைத்து 
உலர்த்தி எடுத்து முசுமுசுக்கைச்சாற்றில்‌ ஒருநாள்‌ ஊற 
வைத்து உலர்த்தி எடுத்து ஏலம்‌, சுக்கு, மிளகு, திப்‌ 
பிலி, கோட்டம்‌, நெல்லி வற்றல்‌ நெற்பொறி, விலாம்‌ 
பழத்தோல்‌ வகைக்கு வராகனெடை எடுத்து அனைத்‌ 
தையும்‌ பொடித்து மெல்லிய துணியால்‌ சலித்து எடுத்‌. 
மொத்த அளவுக்கு சீனிகலந்து! புட்டியிலிட்டு மூன்று 
விரல்‌ அளவு தண்ணீர்‌, வெந்நீர்‌ மோர்‌. ஆகியவற்றில்‌ 
| சாப்பிட்டுவர பித்தம்‌, அரோசகம்‌, பித்த வாயு, ல்‌ கிறு 
கிறுப்பு, உஷ்ணம்‌ வாய்‌ நாற்றம்‌, ஆகியவை தீரும்‌: 


ல. 


CC-0. In Public Domain. Digit 


92 


8. நிலவாகைச்‌ சூரணம்‌? 


திலவாகைச்‌ சமூலம்‌, சுக்கு, மிளகு, வாய்விளங்கம்‌, 
ஓமம்‌ வகைக்கு 8 பலம்‌ எடுத்து வெய்யிலில்‌ உலர்த்‌9 
இடித்துச்‌ சலித்து நிகர்‌ அளவுக்கு சர்க்கரை கலந்து“ 
கடி (மூன்று விரல்‌ அளவு) பிரமாணம்‌ சாப்யிட்டு வ; 
பித்தம்‌, பொருமல்‌ மலக்கட்டு நீங்கும்‌ 


4. திராட்சாதி சூரணம்‌? 


உலர்ந்த திராட்சை, திப்பிலிமூலம்‌, தி ரிகடுகுசிதேவி | 
செங்கழுநீர்‌ கிழங்கு, வெட்டிவேர்‌, சந்தனம்‌, விலாமீச்‌ 
சைவேர்‌, கக்கோலம்‌, அதிமதுரம்‌, முத்தக்காசு (கோ 
ரைக்கிழங்கு) வில்வப்பூ, ஏலம்‌, சொத்குமல்லி, திரிபலை 
நெற்பொரி, பேரீச்சங்காய்‌, பச்சைக்‌ கற்பூரம்‌, கற்கண்டு 
இலவங்கப்பத்திரி. சிறுநாகப்பூ, கூதைதீர்‌ ஆகியவற்றை 
சமபாகம்‌ எடுத்து இடித்து சூரணித்து சம்‌ அளவு சர்க்‌ 
கரை கலந்து திரிகடி அளவு தேனில்‌ உண்டுவர காசம்‌, 
சுவாசம்‌, குன்மம்‌, கைகால்ளரிவு, மயக்கம்‌ நாற்பதுவகை 
பித்த நோய்களும்‌ நீங்கும்‌. 


8. பிரண்டைச்‌ சூரணம்‌? 


மோரில்‌ ஊரைவைத்து 
உலர்த்தி இடித்த பிரண்டைத்‌ 
ஒமம்‌, ௬௪கு, மிளகு, திப்பிலி, இலவங்கம்‌ இந்துப்‌ 

்‌ : கக்‌ த  இத்துப்ப்‌ 
கொத்தமல்லி, குங்குமப்பூ இவைகளின்‌ தூள்‌ அரை பங்‌ 
வ த்தப்‌ ஒன்றாகக்‌ கலந்து திரிகடி. அளவு வெர்‌ 
நீரில்‌ கலந்து உண்டுவர: உடம்புவலி கப சன்னி நீங்கும்‌, 


எடுத்த பிரண்டையை 
தூள்‌ 6 பங்கும்‌, அரைத்த 


6. வல்லாரை சூரணம்‌? 


வல்லாரையை பாலில்‌ அவித்க EA டியி 
சலித்ததூள்‌ 10பலம்‌ கிராம்பு, ட படத தக்க 


ல்‌ 


earch Academy 


பத்திரி, மாசிக்காய்‌, தாளிசபத்‌ 97, நடுக்காய்‌, நெல்லிக்‌ 
கா, தான்றிக்காய்‌, (திரிபலை) வதைக்கு ஒரு பலம்‌ 
எடுத்து, இளம்‌ வருப்பாய்‌ வரு 5துக்‌ பெர டித்து தூளாக்கி 
ஒன்றாகக்‌ கலந்து சர்க்கரை சமன்‌ சேர்த்து நன்றாய்‌ 
கலந்து திரிகடி அளவு நெய்யில்‌ உண்டுவர மேகச்சூடு, 
2 ட ்‌ ட்‌ ம 
மூலச்சூடு, உட.ல்‌ எரிவு நீங்கி குளிர்ச்சி தரும்‌. 


லேகியங்கள்‌ 


. முருங்கைப்பூ, கூதுளைப்பூ வகைக்கு பலம்‌ நான்கு 
்‌ தண்ணீர்‌ விட்டான்‌ கிழங்கு பலம்‌ மூன்று நன்னாரிவேர்‌ 
பலம இரண்டு, நிலபனைக்‌ கிழங்கு, நெருஞ்சி முள்‌ 
 வலைக்குப்‌ பலம்‌ ஒன்று, இவைகளை சூரணித்து 5 படி 
பரும்பாலில்‌ போட்டுக்‌ காய்ச்சி குறுகி வரும்போது, பன்‌ 
னிரண்டு பலம்‌ சீனியைய்‌ போட்டு நெய்‌ படி ஆழாக்கு 
தேன்‌ 2 ஆழாக்கு கலந்து நன்றாய்‌ கிண்டி எடுத்துக்‌ 
கொள்ளவும்‌. இதனை தினம்‌ சுழற்சிக்காய்‌ அளவு 
உண்டு வா, பிரமேகம்‌, எலும்புருக்கி பலவீனம்‌ நீங்கி 
நல்ல பலம்‌ தரும்‌. 


2, நாரத்தை லேகியம்‌ 


நாரத்தன்‌ பழம்‌, இஞ்சி, மூந்கரைச்‌ சாரணை வேர்‌ 

' இவைகளில்‌ சாறு வகைத்து பெடி, இவைகளை ஒன்றா 
கக்‌ கலந்து 50 பலம்‌ கருப்புக்‌ கட்டியைத்‌ தட்டிப்‌ போட்‌ 

டுக்‌ கரைத்துக்‌ காய்ச்சி பாகுபதம்‌ வரச்‌ செய்து அதில்‌ 

| சக்கு, மிளகு, திப்பிலி, ஏலம்‌, தேசாவரம்‌, கோஷ்டம்‌, 
சித்தரத்தை, கொத்தமல்லி, தாளிசபத்திரி, வகைக்கு 

பலம்‌ ஒன்று அதிவிடயம்‌, அக்கிராகாரம்‌, வால்‌ மிளகு, 

சிறுநாகப்பூ, சாதிக்காய்‌, சாதிபத்திரி, கிராம்பு,கடுக்காய்‌ 


20-0. In Publ Domain. 0912 


94 


தான்றிக்காய்‌, நெல்லிக்காய்‌, குரோசானி ஓமம்‌, சந்த 
னம்‌, கருஞ்சீரகம, வகைக்குப்பலம்‌ அரை ஆகிபவர்றை 
இடித்து சலித்தெடுத்து சூரணத்தையும்‌ 15பலம்‌ சினி 
யையும்‌ தூவி ஒருபடி நெய்விட்டுக்‌ கிண்டி மெழுதபதத்‌ 
தில்‌ இறக்கி ஆற்றி இரண்டுபடி தேன்விட்டுப்‌ பிசைந்து 
பத்திரப்படுத்தி வேளை ஒன்றுக்கு புன்னைக்காய்‌ 
அளவு, காலை-மாலை உண்டுவர பித்தம்‌, நெஞ்செரிவு 
அரோசகம்‌, வாந்தி, தாபசுரம்‌, கிறுகிறுப்பு, தலைவலி, 
அக்கினி மந்தம்‌, மலக்கட்டு ஆகியவை நீங்கும்‌ பத்திய 
அதிகப்புளி, கசப்புப்‌ பொருள்‌. மோர்‌ நீக்கவும்‌. 


8. வெந்தய லேகியம்‌? 


நூறு பலம்‌ வெந்தயத்தை நாலுமரக்கால்‌ நீரில்‌ போட்டு 
எட்டிலொன்றாய்‌ வற்றவைத்து வடிகட்டி, அதில்‌ பத்து 
பலம்‌ சர்க்கரையை கரைத்து.பாகுசெய்து அவத்நில்‌அதி 
மதுரம்‌, கோஷ்டம்‌, சீரகம்‌, கசகசா. அதிவிடயம்‌, ஓமம்‌, 
சாதிக்காய்‌, கிராம்பு, அபின்‌, கஞ்சா, சுக்கு, குரோ! 
சானி, ஓமம்‌ வகைக்குப்‌ பலம்‌ ஒன்றுவீதம்‌ பொடித்துத்‌ 
தூவி, ஒருபடி நெய்விட்டுக்‌ கிண்டி மெழுகு. பதத்தில்‌ 
எடுத்து வைத்து வேளை ஒன்றுக்கு ஒரு கழஞ்சி அளவு 
உண்டுவர கிராணிக்‌ கடுப்பு பேதி நீங்கும்‌. 


4. கண்டாத்திரி லேகியம்‌? 


ஆழாக்கு பசு நெய்யில்‌ 5 பலம்‌ வெல்லத்தைப்போட்‌ 
டுக்‌ காய்ச்சி கரைத்தபின்‌ இறக்கி, மேற்தோல்‌ போக்கிய 
பதினைந்து பலம்‌ இஞ்சியை சிறு துண்டுகளாகத்‌ தகடு 
போல்‌ அரிந்து பசுநெய்விட்டு நன்கு சிவக்கும்படி. வறுத்‌ 
தெடுத்து இடித்து வஸ்தி ்‌ 
சுக்கு, மிளகு, திப்பிலி, சித்தரத்தை, செவியம்‌, அதி! 
பதுமம்‌ அல த்‌ வாய்விளங்கம்‌, ஏலம்‌, கடுக்காய்‌, 
நெல்‌ காப்ப ட ாத்துமல்லி சி நாகப்‌ ட்‌ பக்கிரி 
இலவங்கப்பட்டை, இலங்கவபத் திரி ப | 


CC-0..In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 
ல த Ta PN ரகப்‌ ப த ச 


ரகாயம்‌ செய்த தூளுடன்‌ ட 


95 


களஞ்சி மூன்று, சாதிக்காய்‌, £சாதிப்பத்திரி. கிராம்பு; 
அதிஙிடயம்‌ வகைக்கு க: ்‌ இரண்டு இவற்றை வெய்‌ 
யீலிங்‌ உலர்த்தி இடித்து துஸீயால்‌ சலித்த தூளையும்‌ 
ஈருபலம்‌ சீனியையும்‌ தூவிக்‌ கிண்டி ஆறவைத்து 
ஆமாக்குக்‌ தேன்விட்டு பிசைந்து பத்திரப்படுத்தி, 
வேளை ஒன்று க்கு ஒரு கெ ஈட்டைப்பாக்களவு தினம்‌ 
9, 8 வேளைகள்‌ உண்டுவர புகைச்சல்‌, இருமல்‌,பித்தம்‌, 
நெஞ்செரிவு, வாந்தி, தொண்டைக்கட்டு, குன்மம்‌, 
வரட்சி, மமாலக்கட்டு உட்காய்ச்சல்‌, வயிற்றிரைச்சல்‌: 
பொருமல்‌, கழிச்சல்‌, அசீரணம்‌, கிராணி, அதிசாரம்‌; 


சிநபேதி, அக்கினிமாந்தம்‌, அபானவாயு நீங்கும்‌. ்‌ 


லி, சிவதை லேகியம்‌? 


பாலில்‌ அவித்து சத்தி செய்து உலர்த்தி இடித்து 
வடிகட்டிய சிவதை சூரணம்‌, நிலவாகைச்‌ சூரணம்‌ 


'வகைக்கு 150 வராகனெடை கோரைக்‌ கிழங்கு சூரணம்‌ 


வராகனெடை 88 சுக்கு, மிளகு, திப்பிலி, கடுக்காய்‌ 
தான்றிக்காய்‌, நெல்லிக்காய்‌, கண்டதிப்பிலி, இந்துப்பு 


ஓமம்‌, கடு 5. ஈநணி, வாய்விளங்கம்‌, இதிவிடயம்‌, 


மாசிக்காய்‌ இவைகளின்‌ சூரணம்‌ வகைக்கு கழஞ்சு 
ஒன்று ஆகியவற்றை ஒன்றாகக்‌ கலந்து ஒருபடி சிற்றா 
மணக்கெண்ணெயில்‌ ஜந்து பலம்‌ சர்க்கரையைப்‌ 


போட்டு காய்ச்சி கரைத்தபின்‌ கீழே இறக்கி அதில்‌ மேற்‌ 


பது சூரணதனதைத்‌ தூவி கிண்டி பத்திரப்படுத்தி கொட்‌ 
டைப்‌ பாக்களவு உண்டுவர வாதம, மகோதரம்‌, சூலை, 
நுதிக்கால்‌ குத்து, தேகத்தில்‌ விழும்‌ கறுப்பு, லிரற்‌ 
பொத்தை, பாண்டு, முடி உதிர்தல்‌ நீங்கும்‌. 

6. ஆறுமுக லேகியம்‌? 


கண்டங்கத்திரி, தூதுவேளை,மிளகு ,தக்காளி, சங்கன்‌ 


“இலலை ஆடாதோடைதுள ரி, இவைகளின்‌ சாது வகைக்‌ 
-ஒப்படிகால்‌ எடுத்து ஒன்றாய்கலந்து அதில்‌ ஐந்து பலம்‌ 


ட்‌ 


96 


கறுப்புக்கட்டியை கடைத்துப்‌ பாகு ம்சய்து, திப்பிலி தி; 
ரத்தை வகைக்கு களஞ்சு பத்து வீதம்‌ எடுத்து, இடித்து 
சூரணித்து தூளாக்கி மாகாணிப்படி பசு நெய்‌ விட்டு; 
கிண்டி மெழுகு பதத்தில இறக்கி ஆறியபின்‌ அலை 
காற்படி. தேன்விட்டு நன்றாய்‌ பிசைந்து தான்றிக்காய்‌ 
அளவு இச்சாபத்தியமாய்‌ உண்டுவர சகல இருமலும்நீங்‌ / 
கும்‌ (பத்தியய்‌ கபத்தை உற்பத்தியாகும்‌. குளிர்ச்சிப்‌ | 
பொருள்களையும்‌ பச்சை மாமிசமும்‌ நீக்கவும்‌.) 


7. வெள்ளைப்‌ பூண்டு லேகியம்‌? 


நூறுபலம்‌ வெள்ளைப்‌ பூண்டை நாலுமரக்கால்‌ நீரில்‌ 
போட்டு எட்டில்‌ ஒன்றாய்‌ வற்ற வைத்து வடிகட்டி 
துக்கொண்டு, அதில்‌ பத்துப்பலம்‌ சீனியைப்‌ போட்டுப்‌ 
பாகு செய்து, பெருங்காயம்‌, வால்மிளகு, கடுகு, இந்‌ 
துப்பு, ஓமம்‌, ஏலம்‌, திப்பிலி, மிளகு, சீரகம, நெல்லிக்‌ 3 
காய்‌, கடுக்காய்‌, தான்றிக்காய்‌, வெட்பாலை, அரிசி, 
அதிவிடயம்‌, வாய்விளங்கம்‌, வகைக்கு பலம்‌ ஒன்று 
சேர்த்து, சூரணித்த, தூளைத்தூவி கால்படி பசு நெய்‌ 
விட்டுக்‌ கிண்டி மெழுகு பதத்தில்‌ எடுத்து வேளை ஒன்‌ 
றுக்கு ஒரு கோலி அளவு உண்டுவர குன்ம வபிற்றுவஙி 
எட்டும்‌ நீங்கும்‌. “ a ட்‌ 
8. ஓம லேகியம்‌? 


நூறுபல ஓமத்தை நாலுமரக்கால்‌ நீரில்போட்டு எட்‌ 
டில்‌, ஒன்றாய்‌ வற்றக்‌ காய்ச்சி எடுத்து வடிகட்டி, அதில்‌ 
பத்து பலம்‌ சர்க்கரையைக்‌ கலந்து யில்‌ அமுக்‌ 
- கிராகிழங்கு குங்கிலியம்‌, பரங்கிபட்டை, கார்போக அரிசி : 
வகைக்கு பலம்‌ ஒன்று எடுத்து பொடி ளைத்‌ தூவி 
ஒருபடி பசு நெய்விட்டுக்‌ கிண்டி வ்‌ பத்தில்‌ 
எடுத்து பத்திரப்படுத்தி வேளை ஒன்றுக்கு ஒரு கொட்‌ 
டைப்‌ மாக்களவு உண்டுவர பரங்கி, சூலை, சிரங்கு 
தொழுநோய்‌, கிரந்திப்புண்‌, சில்‌ விஷம்‌ அனைத்தும்‌ 
தீரும்‌ அதத நப. 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 
நர ததர கு ப த ல்‌ 2 ஸ்‌ 


3 


ட ஆண அந்ய 


4 
J 


97 
மணப்பாகுகள்‌ 


நாரத்தை (சர்பத்‌) மணப்பாகு? 


நாரத்தம்‌ பழசாறு ஒரு பங்கும்‌, இரண்டு பங்கு சீனி 
யும்‌ கலந்து காய்ச்சி பாகுபதத்தில்‌ இறக்கி புட்டியில்‌ 
அடைத்து தினம்‌ ஒரு தேக்கரண்டி அளவு இரு வேளை 
கள்‌ தண்ணீரில்‌ கலந்து பருகிவர பித்தத்தை - நீக்கி 
குளிர்ச்சி தரு 3 . e 


10. எலுமிச்ரப்பறப்‌ பாகு? 


சப்‌ பழச்சாறு ஒரு பங்கு, ்‌ இரண்டு 
பங்கு சர்க்கரை சேர்த்து அரைக்கால்படி பனிநீர்‌ விட்டு 
பாரு பரக நில்‌காய்‌ ச்சி வடித்தி புட்டியில்‌ அடைத்து 
வேளை ஒன்றுக்கு மூன்று தேக்கரண்டி அளவு எடுத்து 


முற்றிப எலு AF 


இரண்டு அவுன்சு நீரில்‌ கலந்து பருகிவர பித்தம்‌ உஷ்‌ 
ணம்‌ நீங்கும்‌, 
11 சந்தன மணப்பாகு? 

முற்றின இரண்டு பலம்‌ சந்தனத்தூளை 10 பலம்‌ 
தண்ணீரில்‌ ஒருநாள்‌ காய்ச்சி நால பலம்‌ நீர்‌ வற்றின 


பின்‌ வடிகட்டி அதற்கு ஒன்‌ நறைப்பங்கு கற்கண்டும்‌ 
இரண்டு பலம்‌ பனிபரும்‌ சேர்த்துக்‌ காய்ச்சி பாகு பதத்‌ 
தில்‌ இறக்கி வடிகட்டி புட்டியில்‌ அடைத்து . தினம்‌ 5 
தேக்கரண்டி வீதம்‌ தண்ணீரில்‌ கலத்து பருகிவர. மூலச்‌ 


சூடு மேக நோய்‌ தீரும்‌. 
சிம.-14 


98 
வடகங்கள்‌ 


12. ஏலாதி வடகம்‌! 


ஏலம்‌, இலவங்கப்‌ பட்டை, முந்திரிப்பழம்‌, திப்பிலி 
வகைக்குப்‌ பலம்‌ ஆறு அதிமதூம்‌ சர்க்கரை பேரிச்சம்‌ 
பழம்‌ வகைக்குப்‌ பலம்‌ ஒன்று இவைகளை இடித்து 
சுழற்சிக்காய்‌ அளவு மாத்திரை செய்து மோர்‌, ந்பல்‌ 
உண்டுவர அக்னி மாந்தம்‌, பித்தம்‌, வயில்‌ றுவலி மூலம்‌ 
கொதிப்பினால்‌ இரத்தம்‌ சீதம்‌ போதல்‌ நீங்கும்‌. 


18 மேகநாத வடகம்‌! 


வெள்ளைப்பூண்டு பத்துப்பலம்‌ எடுத்து மேற்தோலை 
நீக்கி இருபத்தைந்து பலம்‌ பசும்பாலில்‌ இளந்தீயால்‌ 
எரித்து வேக வைத்து ஐந்து பலம்‌ பசுநெய்‌ விட்டுகிண்டி 
மெழுகு பதத்தில்‌ இறக்கி இரண்டரைப்‌ பலம்‌ கற்கண்டு 
டன க ஐந்து பலம்‌ கோதுமை . மாவும்‌ 
க்‌ தனை தாப கிண்டி எடுத்து புட்டியில்‌ . அடைத்து 

வடம்‌ ஒன்றுக்கு கொட்டைப்‌ பாக்களவு வீதம்‌ உண்டு 
வர மூத்திரபேதியாகிய மேகக்கடுப்பு எரிச்சலை நீக்கும்‌ 


14. இலவங்காதி வடகம்‌! 


விலாமிச்சைவேர்‌, சுக்கு 
லகு பத்து வராகனெடை 
பால்விட்டு மேற்படி சர்க்கரை ே 
யொன்றுக்கு கொட்டைப்பாக்க 
வர வாந்தி, வயிற்றுப்‌ பொருமல்‌ 
அக்கினிமந்தம்‌ தங்கும்‌, i 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 
2 ட்‌ 2 ்‌்‌ ப்‌ ~ ட Aa 5 த ட 


1 99 
நெய்கள்‌ 


15. வெண்‌ பூசணி நெய்‌! - 


வெண்பூசணிக்காய்‌ சாறு படி தான்கு, வெள்ளரிக்‌ 
காய்‌ சாறு, படி இரண்டு, தண்ணீர்‌ விட்டான்‌ கிழங்குச்‌ 
சாறு, மஞ்சள்‌ கரசலரங்கண்ணிச்சாறு, வகைக்குப்படி 
ஒன்று பசுநெய்‌ படி அரை, இளநீர்‌ படி ஒன்று ஆகிய 
வற்றை ஒன்றாய்க்‌ கலந்து அவற்றில்‌ ஏலம்‌, சந்தனம்‌ , 
இலவங்கம்‌, இலுப்பைப்பூ, கூகைநீர்‌, வெருகங்‌ கிழங்கு 
முந்திரிப்பழம்‌, பேரீச்சம்பழம்‌, சோஷ்டம்‌, சிறுநாகப்பூ 
கோரைக்கிழங்கு, சீதேவி செங்கழுநீர்‌ கிழங்கு, திப்பிலி 
கார்போக அரிசி அதிமதுரம்‌, மிளகு வகைக்கு களஞ்சி 
ஒன்றரை அரைத்துப்‌ போட்டுக்‌ காய்ச்சி வடித்து தேன்‌, 
படி கால்‌ சர்க்கரை படி அரைக்கால்‌ கலந்து புட்டியில்‌ 
அடைப்பித்து வேளை ஒன்றிற்கு ஒரு தேக்கரண்டி 
வீதம்‌ தினம்‌ மூன்று வேளைகள்‌ உண்டுவர பிரமேகம்‌ 
.... தேக எரிவு வரட்சி ஆகியவை தீரும்‌ சப்பு புளிப்புப்‌ 
] பொருள்‌ நீக்கிய உணவு கொள்ளவும்‌. 


16. தண்ணீர்விட்டான்‌ நெய்‌! 

தண்ணீர்விட்டான்‌ கிழங்குச்சாறுபடி பனிரண்டு, 

... குழிமீட்டான்‌ கிழங்குச்சாறு, வெண்பூசணிக்காய்‌ சாறு; 
்‌ கரும்புச்சாறு வகைக்குப்படி ஒன்று, பசு நெய்‌ 
3 ஒன்றாய்க்‌ கலந்து சுக்கு 
தான்றிக்காய்‌, நெல்லிக்‌ 
கொத்தமல்லி; ஏலம்‌, 
சீரகம்‌ விலாமிச்சை 


மிளகு, “திப்பிலி, கடுக்காய்‌, 
காய்‌, வெட்பாலை அரிசி, 
இலவங்கப்பத்திரி, சிறுநாகப்பூ, 


வேர்‌, அதிமதுரம்‌, கூகைநீர்‌, முந்திரிப்பழம்‌ 
பேரீச்சம்பழம்‌, இந்துப்பு, ஓமம்‌, 
கிழங்கு, சிறுதேக்கு, நடம்‌ 
வகைக்கு கழஞ்சுமூன்று . அரைச்‌ ற ்‌ 
வடித்து வேளைஒன்‌ நிற்கு ஒருதேக்கரன்‌ உண்டு. 
வர நீர்கடுப்பு, குத்து, எலும்புருக்கி, மேகசுரம்‌, கா 


[கோரை க்‌ 


100 


கை காந்தல்‌ ஆகியவற்றை நீந்தி 


தாது புஷ்டியை 
தேக பலத்தையும்‌ கொடுக்கும்‌. ப தத 


17. இலவங்காதி மாத்திரை? 
போற்றுலிங்கம்‌ ஒன்றோடு, 
பூரம்‌ இரண்டு பங்குடனே 
ஏற்றும்‌ வெங்காகரப்‌ பொறிதான்‌ 
எடை மூன்றோடு இலவங்கரழ்தான்‌ 
ஆறும்‌, வாளம்‌ பனிரண்டும்‌, 
அளவாய்‌ பழற்சார்‌, கண்ணீரில்‌ 
G ௫. » (டி em} ப ௩. ்‌ 
பாற்றித்‌ தனித்தனி ருசாமம்‌ 
புகழ்ந்தே அரைத்து மாத்திரைசெய்‌. 


செய்த மாத்திரை குன்றி எடை 

திட்டமாய்‌ இருக்க உருட்டித்தான்‌ 
வெய்யிலில்‌ வையா நிழலுலர்த்தி, 

_வினயமாய்‌ உடல்நிலைக்‌ கேற்றார்போல்‌ 
உய்யும்‌ இஞ்சிச்சாற்றோடு, ்‌ 

உயர்தேன்‌ இன்றேல்‌ திரிகடுகில்‌ 
ஜயனை போற்றிக்கொடுபேதி, 

அளவாய்‌ கழிந்து நலந்தருமே! 


- அருட்பெருஞ்சித்தர்‌ 
இலிங்கம்‌ ஒருபங்கு, 
பொரி 8 பங்கு, இலவங்க 


i B ரைக்‌ த பு ்‌ 
செய்து நிழலில்‌ உல்ப் 2 ன ட வி மாத்‌ தில்‌ 


கஷாயம்‌ ஏதாகிலும்‌ றும்‌ வைத்து ல ன்‌ திரிசடுகு 
15. 


ப்பிட சுகபே ்‌ மாத்திலர்‌ 
பாம்‌ சுட்ட கல டட நிற்காதிருந்தால்‌ கத்‌ 
பேதி நிற்கும்‌. பனி க குழைத்துக்‌ கொடுக்க 


900. In Public Domain. Digiiz ed by Muthulakshmi Research Academy 


101 


12, கப மாத்திரை? 


வெள்ளை மிளகு. அதிமதுரம்‌, 

க A ர 
வெங்காரப்பொறி சமனெடுத்து 
துள்ளும்‌ கும ரிச்‌ சாறிட்டு 

தொடர்ந்து நன்றாய்‌ ௮ ஐரப்பித்து 
அள்ளி எடுத்துச்‌ சுண்டை i 

அராவுமாத்திரை செய்‌ த்த 
கொள்வோர்க்‌ கிருமணிக்கொன்றாக 

கொடுப்பின்‌ இருமல்‌ கபம்‌ நீங்கும்‌ 


- அருட்பெருஞ்சித்தர்‌ 


| வெள்ளள மிளகு. அதிமதுரம்‌ வெங்காரப்பொரி சம 
அளவு எடுத்து சோற்றுக்‌ கற்றாளைச்‌ சாற்றில்‌ நன்றாய்‌ 
மைபோல்‌ அரைத்து சுண்டைக்காய்‌ அளவு மாத்திரை 
செய்து நிழலிலுலர்த்தி இரண்டு மணிக்கொருக்கா ஒரு 
மாத்திரை வீதம்‌ கொடுத்துவர இருமல்‌ கபம்‌ நீங்கும்‌. 


19, பச்சை கற்பூர மாத்திரை? 


பச்சைக்‌ கற்பூரம்‌, இலவங்கமுடன்‌ 

பாங்கால்‌ சாதிக்காய்‌, இரசபதங்கம்‌ 
மெச்சும்‌ கந்தகம்‌, நேர்வாளம்‌ 
| , மென்மையாய்‌. வ்கைக்கோர்‌ பலமெடுத்து 
கக்சிதமாகச்‌ சுத்தித்து ்‌ 

ட கல்வத்தில்‌ இட்டுப்‌ பொடிப்பித்து 

பச்சைச்‌ சோற்றுக்‌ கற்றாளை 

பாங்காய்‌ சாற்றில்‌ அரைப்பீரே! 


மாத்திரைப்‌ பக்குவம்‌ வரும்‌ வரைக்கும்‌ 

, மாண்பாய்‌ நன்று அரைப்பித்து 
உத்தளைப்‌ போற்றி உளுந்தளவு 

கு ரிகைகள்‌ செய்து. நிழலிலுலர்த்தி - 
.... காத்திடும்‌ தேன்‌ இஞ்சிச்‌ சாற்றுடனே . 
| கணக்காய்‌ மாத்திரை ஒன்றுதர 
கூத்தாடும்‌" சுரங்களைக்‌ குடியோட்டி 

குணத்தைத்‌ தந்து காத்துடுமே! ட, 

F ம்‌ அருட்பெருஞ்சித்தர்‌ 


திம்‌! 


உ டடக்‌ து 


102 


பச்சைக்‌ கற்பூரம்‌, இலவங்கம்‌, சாதிக்காய்‌, இரவி 
பதங்கம்‌, கந்தகம்‌, வாளம்‌ வகைக்கு 1 பலம்‌ எடுத்து 
சுத்தித்து கல்வத்திலிட்டுப்‌ பொடித்து, சோற்றுக்கற்ற | 
ளைச்‌ சாற்றால்‌ மாத்திரைப்‌ பதம்‌ வரும்‌ வரை அரைத்து ்‌ 
உளுந்தளவு மாத்திரை செய்து நிழலிலுலர்த்தி தேல்‌ 
இஞ்சிச்‌ சாற்றில்‌ வேளைக்கு ஒரு மாத்திரை வீதர்‌ 
கொடுக்க வாதபித்த கபத்தால்‌ ஏற்பட்ட சகல சுரமும்‌ 
நீங்கும்‌. 


20. பால சஞ்சீவி மாத்திரை? 


திருகடு கோடு வெங்காரம்‌ 
திடமாய்‌ லிங்கம்‌ சமன்சேர்த்து 

உரிய முறையில்‌ சுத்தித்து 
ஒன்றாய்‌ கல்வம்‌ தனிலிட்டு 

சரியாய்ப்‌ பொடித்துப்‌ பழச்சாற்றால்‌ 
சாம்ம்‌ ஒன்று நன்றரைத்தே | 

அரிய பாசிப்‌ பயிற்றிலரை 1 
அளவாய்‌ மாத்திரை செய்தேதான்‌ 


நிழலில்‌ உலர்த்தி குழந்தைகட்கு 
நேரும்‌ மாந்தம்‌ கணம்‌. இருமல்‌ 
சுழலும்‌ பித்தம்‌ வயிற்றோட்டம்‌ 
சுரமாம்‌, தோடம்‌, வாந்திகட்கு 
புழங்கும்‌ மாசிப்‌ பத்திரியின்‌: ' 
க பிட்டாம்‌ அவியல்‌ சுரசத்தில்‌ 
ட்ட வழங்கும்‌ கற்கம்‌ திரிகடுகில்‌ 
வாழ்த்தி மாத்திரை தரத்தீரும்‌ 


கணமோ டிருமல்‌ சுரம்‌ நாமுள்‌ 
காணில்‌ கோரோசனை சேர்த்தும்‌ 
குணம்‌ வேறான இரத்தகணம்‌. 
கொடி தாம்‌ மூலம்‌ கண்டோர்க்கு 


. 00-0. In Public Domain Digitized by Muthulakshmi Research Academy - 
A Es EE வகு 33 


108 


மணமிதம்‌ சாதிக்காய்க்கு 
மற்றும்‌ புளியம்‌ விரைந்தோடும்‌ 
குணமிகும்‌ வில்வப்பழத்தையும்‌ 
கூட்டி மாந்திரை தரத்தீரும்‌ 


-- அருட்‌ பெருஞ்சித்தர்‌ 


| திரிகடுகு, வெங்காரம்‌, இலிங்கம்‌, சமஎடையாக 
£டுத்து முறையாகச்‌ சுத்தித்து கல்வத்திலிட்டுபொடித்து 
எலு நிச்ச பபழச்சாற்றால்‌ சாமம்‌ஒன்று நன்றாய்‌அரைத்து 
பாசி பல்‌ பாதியளவு மாத்திரை செய்து நிழலில்‌ 
உலர்த்தி குழந்தைகளுத்கு உண்டாகும்‌ மாந்தம்‌,கணம்‌ 
இருமல்‌, பித்தம்‌ வயிற்றோட்டம்‌ சுரம்‌,தோஷம்‌,வாந்தி, 
இவைகட்கு மாசிப்பத்திரி பிட்டவியல்‌ சுரசத்தில்‌ திரி 
கடுகு கற்கம்‌ சேர்த்து மாத்திரை கொடுக்கத்‌ தீரும்‌. சுரம்‌ 
கணம்‌, நாமுள்‌, இருமல்‌ இவைகளுக்கு கோரசனை கூட்‌ 
1-5 கொடுக்கத்‌ தீரும்‌. இரத்த கணம்‌, மூலம்‌ இவை 
ட்கு சாதிக்காய்‌ புளியம்‌ வித்துத்‌ தோல்‌. சுக்கு வில்வப்‌ 
ழச்சதை இவைகளுடன்‌ கொடுக்கத்‌ தீரும்‌. 


அக(தமிழ்‌) மருந்து வகைகள்‌? 
சுரசம்‌. சாறு, குடிநீர்‌, கர்க்கம்‌, வடகம்‌, பிட்டு, 
சுன்னம்‌, சத்‌ ந, கரு, குளிகை, கற்பம்‌, கட்டு 


உருக்கு, வெண்ணெய்‌, நெய்‌, பாகு, தீநீர்மாத்திரை 


உக்கன்‌, எ ஊணெய்‌, தேனூரல்‌, - மெழுகு, நீறு- 
திரமான இரசாயனம்‌, இரசப்தங்கம்‌, 
செந்தூரம்‌ கடு(கு) கிளகம்‌, குழம்பு, இன்னும்‌” 
கரமான பக்குலம்‌, சூரணம்‌, களங்கு(ம்‌) 
தமிழ்‌ மருந்தின்‌ வகைகள்‌ முப்பத்திரண்டே 


- அருட்பெருஞ்சித்தர்‌ 


|£கு-மணப்பாகு 
டு(கு)- கடுகு 


104 


21. ஆமையோடு பற்பம்‌ 


1. ஆமை ஓட்டைப்‌ பொடியாக்கி 
அதனெடை பூநீர்‌, கற்சுண்ணம்‌ 
நேமமாய்‌ எடுத்து நிகர்‌ எடைக்கு, 
நீர்தான்‌ எட்டுப்‌ பங்கிட்டு 
வாமமாய்‌ கலக்கி தெளிந்தெடுத்த, 
வடிநீர்‌ விட்டு நெய்கசிவு 
மாமை நீங்க எரித்தெடுத்து 
மாசில்‌ நீரில்‌ தேய்த்துலர்த்தி 


2. கொம்புக்‌ கள்ளிப்‌ பாலாலே, 
கொடுமை செய்யாப்பூ நாகத்தை 
செம்மையாய்‌ அரைத்து சுவசித்து 
சீரா ய்‌ உலர்த்தி ஓட்டிலிட்‌ெ 
. அம்மையைப்‌ போற்றிச்‌ சீலைசெய்து 
அப்பனே கனபுட மிட்டெடுக்க ழ்‌ 
செம்மை பற்பம்‌ ஆகுமிவை. 2 
சிறுவர்‌ நோய்பல தீர்த்திடுமே, ] 
ட அருட்பெருஞ்சித்‌// 
பூநாகம்‌-மண்புழு 
. ஓட்டில்‌- ஆமை ஓட்டில்‌ த 
ஓட்டிலிட்டு மண்ணால்‌ செய்த ஓட்டிவிட்டு 


I a 
1 னா 


மு ஆமை ஓட்டைசி 


தட்ப (நூறு எருவில்‌ புடமிடல்‌)ட், 
த்‌ துனை நதைகளுக்கு வி 
உ ந்தபேதிஆகியவது ம்க்‌ அலர | 
வளைகள்‌ தாய்ப்பால்‌ அல்லது தே i 


அத்‌ 


105 


தரல்‌ குணந்தரும்‌. 
22. மான்கொம்பு (சிருங்கி) பற்பம்‌! 


1. வேண்டும்‌ அளவு மான்கொம்பை 
வெட்டிப்‌ பிளந்து பொடியாக்கி 
பாண்டத்திட்டு அகத்தியிலை, 
பசுஞ்சாறநிட்டு நாள்‌ ஒன்று 
தாண்டும்‌ வரைக்கும்‌ ஊரவைத்து 
தண்ணீராலே கழுவிப்பின்‌ 
மீண்டும்‌ மொத்தம்‌ ஏழுமுறை 
முன்போல்‌ செய்ய சுத்தியுறும்‌ 


2. சுத்தித்‌ தெடுத்த கொம்பிற்கு 

சுகந்த ஏல அரிசியைத்தான்‌ 
மெத்த நீர்‌ ஊற்றா அரைத்தெடுத்து 

மென்மைக்‌ கவசம்‌ செய்துலர்த்தி 
சத்தியாம்‌ புடத்தி ல்‌இட்டெடுக்க 

, தகுந்த பற்பம்‌ ஆகுமிவை 

பித்தத்தாலே வரும்‌ நோயை 

பிழையற நீக்கி நலந்தருமே 


அருட்பெருஞ்சித்தர்‌ 


மான்கொம்பை வேண்டும்‌ அளவெடுத்து வெட்டிப்‌ 
பிளந்து பொடியாக்கி அகத்தியிலைச்‌ சாற்றில்‌ ஒருநாள்‌ 
னர வைத்துகழுவி, மொத்தம்‌ 7நாள்‌ அம்மாதிரி செய்து 
வரச்‌ சுத்தியாகும்‌. இந்தக்‌ கொம்பிற்கு ஏல அரிசியை 
நீர்விட்டு அரைத்து கவசம்‌ செய்து உலர்த்தி புடமிடப்‌ 
பற்பமாகும்‌. இந்தப்‌ பற்பத்தை தெய்‌, வெண்ணெய்யில்‌ : 
கொடுத்துவர மார்புச்‌ சூலையும்‌ பித்த நோய்களும்‌ : 
கும்‌. : . ்‌ 


98. சிற்றண்ட;த்‌ தைலம்‌? 


ட | ல உட 
பதினைந்து கோ ட்டையை அவித்து மஞசள்‌ 
| கருவை மட்டும்‌ எடுத்து இரும்புச்‌ சட்டியிலிட்டு வறுத்து 


சிம- 15 


106 


[ES 


வரும்போது கறுப்பாகத்‌ தோன்றும்‌ மதத்‌ தருண 
கரண்டியால்‌ அழுத்தினால்‌ எண்ணெம்‌ ' கசிந்தது | 
அது! தருணத்தில்‌ வேப்பெண்ணெய்‌ கால்படி , ம 
வெள்ளைப்பூண்டு 10 பலம்‌ நன்று முறைப்படி த 
செய்த நேர்வாளம்‌ கால்‌ பம்‌ (நேர்‌ 


க ள்த்துர 
்‌ ர 1 ) 16 மர்வா க்‌ தை வ 
போல்‌ அரைத்து தைலத்துடன்‌. பே க்துக்‌ காய்ச்ச 
ஆகியவற்றைக்‌ கலந்து நீர்சுண்ட எரித்து எடு, 
பத்திரப்படுத்தவும்‌. 


இதனை வயதுக்கு ஏற்றவாறும்‌ நோயின்‌ பலமறி; 
தும்‌ வெந்நீரில்‌ 2 முதல்‌ 10 துலிகள்‌ கொடுத்த மாந்தம்‌ 
இழுப்பு இருமல்‌ சுரம்‌ ஆகியன நீங்கும்‌, பால்கொடு ந்தம்‌ 
தாய்மார்கள்‌ மந்தம்‌ இல்லாத உணவுகளை உன்ன 
வேண்டும்‌. 


24 கண்நோய்கள்‌ 96-க்கும்‌ 
காந்தாமணித்‌ தைலம்‌? 


நெல்லிக்காய்ச்சாறு முன்முசுக்கைச்சாறு, கரிசலாங்‌ 
கண்ணிச்சாறு, வெள்ளருகுச்சாறு' செவ்விளநீர்‌, பசும்‌ | 
பால்‌, நல்லெண்ணெய்‌, ஆகியவற்றில்‌ வகைக்கு$அரைப்‌ 
படி. எடுத்து செம்புபாண்டம்‌ அல்லது மண் பாண்டத்தில்‌ 
ஊற்றிக்கலந்து கடுக்காய்‌. விலாமிச்சைவேர்‌, சிவதை 
வேர்‌, அகிற்கட்டை, கோரைக்கிழங்கு, தான்றிக்காய்‌ 
அதிமதுரம்‌, கச்சோலம்‌, சிற்றாமுட்டி, ஏலக்காய்‌, வலம்‌ 
புரிக்காய்‌, நெல்லி வற்றல்‌, நன்னாறி, பச்சிலை, தேவ 
தாரி, சீரகம்‌, சாம்பிராணி, இடம்புரிக்காய்‌, வெட்டிவே; 
கோஷ்டம்‌, “டாமாஞ்சில்‌ தண்ணீர்விட்டான்‌ கிழங்கு, 
இவைகள்‌ வகைக்கு அரை கால்படி -(ஆழாக்கு) எடுத்தி 


பசும்பால்விட்டு அனைத்தையும்‌ நன்றாய்‌ அரைத்து 


வலி மயக்கம்‌, ஒருத தலைவலி, 


1 2 ர ஃபாலவலி ஜலக்‌ 
கனம்‌, மந்தாரகாசம்‌, 18.1 படி ப்‌ 


கண்கூச்சம்‌, “கண்ணில்‌ தீர்‌ 


ட்‌ Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 
பதுங்க: 2 2 


ச்‌ லட, gy வ்‌ 


3 கண்‌ மே தக 
a 


க்கும்‌ பொன்‌ மணித்‌ 


்‌ ்‌ ்‌ நல்ல 
ந ொப்்ிொய்‌ விற்ப 
மிளகு, சீரகம்‌ வகை: 
(விட்டு அரைத்‌ மை 
பேற்றி நீர்‌ சுண்ட பதம்‌ 
அ! 02... ல்க 
டு 
தட்‌ மு: 
ஆரகியனா நீங்‌ 
இல்‌ i 
“ரீ. நீர்‌ இறங்காமை இங்‌? 


உலைக்கு தேய்த்து 
9... தைலத்தை 
தல்‌ பூச்சிவெட்டு 


வெள்ளரி, நெருஞ்சில்‌ விதைகளுடன்‌ 
விரும்பும்‌ கீழாநெல்லி, Ee £யுருவி 

தெள்ளி மல்லி, சோம்பு இவை 

தேர்ந்தெடு வகைக்கு கால்பலந்தான்‌ 

அள்ளிய பொருட்கள்‌ அத்தனையும்‌ 
அம்மியில்‌ இட்டு நசுக்கித்தான்‌ 

தெள்ளிய இருபடி நீர்‌ விட்டு ்‌ 
செவ்வையாய்படி ஒன்றாய்‌ காய்ச்சிடுவீர்‌. . 


௩ கட 


காய்ச்சிய குடிநீரை வடிப்பித்து 
கணக்காய்‌ ஒவ்வொரு முடக்காக 
ஆய்ந்து வினாடிக்கொரு தடவை 
அருந்தியே மூன்று நாட்கழித்து - 
' பையவே நண்டுக்‌ கற்பற்பம்‌  :5 
பசிய முள்ளங்கிச்‌ சாறதனில்‌ . 1 
| நேயமாய்த்‌ தினமிரு வேலனை கொள்ள... . 
ம்‌ ங்காமை ங்கிடுமே 
| ந்த்‌ -அருட்பெருஞ்சித்த 


0-0 In Public Domain. Digitized b Muthulakshmi Research Academ 
பபப இரத்தத்‌ 9! இதய பப அடப்‌ 5 ன்‌ CNY 


108 


17. சூதகக்கட்டு நீங்கச்‌ சூரணம்‌? 


உலர்த்தமா விவங்கப்‌ பட்டையுடன்‌ 
உயர்தினை அரிசித்‌ தவிடு சமம்‌ 
நலமாய்‌ எடுத்துப்‌ பொடிப்பித்து 
நன்றாய்‌ கலந்து ஒருவேளை 
துலங்கும்‌ கொட்டைப்‌ பாக்களவு 
தூய தேனில்‌ நாள்‌ மூன்று ) 
கலங்காதுண்ண சூதகமாம்‌ 
கட்டியும்‌ இளகிக்‌ கழிந்திடுமே! 


- அருட்பெருஞ்சித்தர்‌ 


18. காடிகாரச்‌ செந்தூரம்‌? 
1. ஏற்றிடும்‌ இலிங்கம்‌ பலமொன்றும்‌ 

இரசசெந்‌ தூரம்‌ பலமொன்றும்‌ 

போற்றியே எடுத்துத்‌ தனித்தனியே 
பொடித்துக்‌ காடி, காரமதும்‌ 

சாற்றிடும்‌ பலந்தான்‌ ஒன்றெடுத்து 
சரியாய்‌ தனியே பொடிப்பித்தும்‌ 

காற்றுப்‌ புகாத கல்கார்க்கு 
கவின்புட்டி ஒன்றை எடுத்திடுவீர்‌, 


{ 
4 


2. எடுத்துள்ள கல்கார்க்குப்‌ புட்டியதில்‌ 

இரசச்‌ செந்தூரத்தூள்‌ அதனை 

எடுத்தேகொட்டி அதன்மேலே 
இலிங்க செந்தூரச்‌ தூளதனை 

வடிவாய்க்கொட்டி. அதன்மேலே 
வளங்கும்‌ காடிகாரத்‌ தூளை 

துடியாய்‌ முற்றும்‌ கொட்டிவித்து, 
தொடரும்‌ செயலைக்‌ கவனிப்பீர்‌. 


௩ 


TO 


109 


3, கவனமாய்‌ மிகுதியாய்‌ இருக்கின்ற 

கட்டாம்‌ இலிங்கத்‌ தாளதனை 

சிவனைப்‌ போற்றிப்‌ புட்டியிலே 
செவ்வனே கொட்டி அதன்மேலே 

தவறாமல்‌ இரசச்‌ செந்தூரத்தையும்‌ 
தகைமையாய்‌ கொட்டி காற்றுபுகா 

கவனமாய்‌ மூடித்தோல்‌ பட்டையினால்‌, 
கவின்புட்டி தெரியாக்‌ கட்டிடுவீர்‌ 


4. புட்டி தெரியாக்‌ கட்டுவித்த 

பொட்டலம்‌ தன்னை தெல்‌ அவித்து 

கொட்டும்‌ நெற்குவியல்‌ மத்தியிலே 
கோலமாய்‌ புதைத்து ஆறியபின்‌ 

திட்டமாய்‌ எடுத்து பொடிப்பித்தால்‌ 
திகழ்‌ கடிகாரச்‌ செந்தூரமாய்‌ 

மட்டின்றி விளங்கும்‌ இதை வழங்கும்‌ 
மார்க்கம்‌ சொல்வேன்‌ கேட்பீரே. 


5. காடிகாரச்‌ செந்தூரத்தை, 

கணக்காய்‌ அரையொரு அரிசியெடை 

பாடி எடுத்து அனுபானம்‌ ்‌ 
வக தேன்‌ இஞ்சிச்‌ சாற்றுடனெ 

நாடிடும்‌ துளசிச்‌ சாறதுவும்‌, 

நன்றே கலந்து உண்டுவர 
ஓடிடும்‌ விடபேதி வாதங்கள்‌ 

உறுதியாய்‌ நம்பி உண்பீரே! 


- அருட்பெருஞ்சித்‌ கச்‌ 


சுத்தித்‌ லிங்கம்‌]2பலம்‌ இரசச்‌ செந்தூரம்‌ 5 பலம்‌ 
காடி நட்ட ர்‌ ட இளைகள்‌ மூன்றையும்‌ தனித்தனியா 
கப்பொடித்து ஒரு கல்கார்க்குப்‌ புட்டியில்‌ வைத்துள்ள 
இரச செந்தூர தூளில்‌ பாதியை முதலில்கொட்டி அடுத்து 
இலிங்கத்தூளில்‌ பாதியைக்‌ கொட்டி, வதாக காடி 


காரத்‌ தூளை முழுவதும்‌ 


கும்‌ இலிங்கத்‌ தூளையும்‌ இரசச்‌ செந்தூரத்‌ 


கொட்டி அதன்மேல்‌ மீந்திருக்‌ ' 


110 
தாளையும்‌ முறையே அடுத்‌ 


தடுத்துக்‌ கொட்டி மாற்று 
புகாதவாறு கெட்டியான மூடியால்‌ மூடி 

தோல்பட்டையால்‌ புட்டி தெரியாமல்‌ நன்றா 
கட்டி அவித்தநெல்‌ கொட்டிய நெற்குவியல்‌ மத்தியில்‌ 
மேற்படி செந்தூரமிட்ட புட்டியை புதைத்து வைத்த 
நன்றாக சூடு ஆறியபின்‌ எடுத்து கல்வத்திலிட்டுப்‌ 
பொடித்து புட்டியில்‌ அடைத்து வைத்து அரை முதல்‌ 
ஒரு அரிசி எடை தேன்‌ இஞ்சிச்சாறு, துளசிச்சாறு 
ஆகியவற்றில்‌ 11. 21, 41 வேளைகள்‌ கொடுத்து வ; 
காலரா (விஷபேதி) வாதங்கள்‌ தீரும்‌. நோய்‌ வலி 


மைக்குத்‌ தக்கபடி. பத்தியம்‌ இருக்கவேண்டும்‌, 


அன்பின்‌ 


"2 விழவு 


/ 


29. ஆறுமுகச்‌ செந்தூரம்‌? 
1 போற்றிடும்‌ இரசமைந்து பலமுடன்‌ கா 
புகன்‌ றிடும்‌ ஏழு பலமும்‌, - 
புதிதான கந்தகம்‌ ஒன்பது பலமுடன்‌ ! 
பொங்கும்‌ வெங்காரமதுதான்‌ 
சாற்றிடும்‌ பலமது எட்டுடன்‌ இந்துப்பு 
்‌. சரியாக்‌ நான்கு பலமும்‌, 
சத்தியாம்‌ அரப்பொடி பன்னிரு பலமுமே 
தகைமையாய்‌ எடுத்துவைத்தே 
ஏற்றிடும்‌ ஆறுமுகச்‌ செந்நூரம்‌ என்றுமே 
இயம்பிடும்‌ இம்மருந்தை... - 
எழிலாகத்‌ தனித்தனியாகவே கல்வத்தில்‌ 
ஆல்‌ இட்டுமே பொடியதாக்கி - 
சோற்றுக்கற்‌ றாளையின்‌. பாலினால்‌ 
a தொடர்ந்துதே நன்றறைத்தே 
- துலக்கமாய்‌ வில்லைகள்‌ கட்டியும்‌ உலர்த்‌ கியே | 
்‌ தூயசட்டி தனில்வைத்துமே! 2 
2, அருமையாய்‌ பொருந்திடும்‌ அ 
அதன்‌ வாயை மூடிவைத்தே 


ந்தும்தான்‌ 


ஐந்துநாள்‌ 


டுத்தவோர்‌ சட்டியால்‌ 


Public Domain. Digitized by Mi ithulakshmi Research Academy 


இ 111 


அடுக்காகச்‌ சிலைமண்‌ ஏழுமே செய்வித்து 
அளவாய்‌ எட்டுச்‌ சாமம துதான்‌ 

பொறுமையாய்‌ அடுப்பேற்‌ றி எரித்துமே ஆறிய 
பின்னர்தான்‌ எடுத்துப்‌ பார்க்க 

பேசிடும்‌ செந்தூரம்‌ மாதுளம்‌ பூ நிறம்‌ கொண்டு 
பிழையின்றி இலங்குமிதனை 

திருவான முருகனைப்‌ போற்றியே பொடிப்பித்து 
செப்பும்‌ குப்பி தனிலடைத்தே 

செவ்வையாம்‌ பணவெடை திரிகடுகுத்‌ தூள்டன்‌ 
தேனிலே குழைத்து உண்ண 

ஒருவான ஆறுமுக நாதரின்‌ அருளினால்‌ 
குன்மம்‌, குடல்‌, விரைவா தமும்‌ 

கூறிடும்‌ வாதங்கள்‌ எண்பதுடன்‌ நோய்‌ பலவும்‌ 
குடிவிட்டு ஓடிவிடுமே! 


- அருட்பெருஞ்சித்த; 

. இரசம்‌ 5 பலம்‌, காந்தம்‌ 7 பலம்‌, கந்தகம்‌ 9 பலம்‌, 
வெங்காரம்‌ 8 பலம்‌ இந்துப்பு 4 பலம்‌ அரப்பொடி 2 பலம்‌ 
இவைகளை கல்வத்திலிட்டு தனித்தனியே பொடித்து 
சோற்றுக்‌ கற்றாளைப்பால்‌ அல்லது அதன்‌ நீர்விட்டு 
5 நாள்‌ அரைத்து வில்லைத்‌ தட்டியுலர்த்தி வாயகன்ற 

| சட்டியில்‌ வைத்து மற்றொரு சட்டியால்‌ பொறுந்தும்படி 
மடி சிலைமண்‌ உறுதியாகச்‌ செய்து எட்டுச்சாமம்‌ 
அடுப்பிலட்டு எரித்து ஆதியபின்‌ பார்க்க செந்தூரம்‌ 
அளம்‌ பூ நிறத்தில்‌ இருக்கும்‌. இதனை எடுத்துப்‌ 

” பொடித்து புட்டியிலிட்டு பாட்டலில்‌ பணவெடை அளவு 
கொடுக்கும்படி “கூறி இருப்பினும்‌ அரை அல்லது 
1 குன்றி அளவு திரிகடுகுத்‌ தூளுடன்‌ தேனில்‌ குழைத்து 
220 40 வேளைகள்‌ உண்டுவர  அரைவாதம்‌ . விர 
வாதம்‌ மூலம்‌ எரி குன்மம்‌ வெடிசூலை மார்புச்சூ 
“1 ப்பரோகம்‌ பாண்டு சோகை கண்டமாலை * 


எத்தி ஆகியன தீரும்‌, 


112 


80. இரசகெந்தி மெழுகு 
1. இரசம்‌, கெந்தி, அரிதாரம்‌, இரசகற்பூரம்‌ 
நன்றான துருசு, துத்தம்‌, ஊசிக்‌ காந்தம்‌, 
மிருதாருசிங்கி, சுக்கு, ஓமம்‌, மஞ்சள்‌, 
மேலான அரத்தையுடன்‌, திப்பிலி, கோட்டம்‌, 
தரமான வாலுளுவை, சோம்பு, ஏலம்‌, 
சாதிக்காய்‌, மிளகு, சீரகம்‌, கார்போகி, 
திறமான மாசிக்காய்‌ வாய்விளங்கம்‌ 
திப்பிலிக்‌ கட்டையுடன்‌, வசம்பு, திராட்சை 


2 பரங்கிப்பட்டை, சேங்கொட்டை, இலவங்கம்‌,மற்றும்‌ 

பாங்கான கடுக்காய்த்தோல்‌, எட்டி வித்து, 

சிறுதேக்கு, நீர்முள்ளி, எள்ளு, கொள்ளு 
சின்னிவேர்‌, சங்கன்‌ வேர்‌, அமுக்கிராவேரும்‌ 

கருஞ்சீரகம்‌, தாளிசபத்திரி: சித்திரமூலம்‌“ 

காட்டுச்‌ சீரகத்துடனே, தேற்றான்‌ வித்து 

பிரப்பன்‌ கிழங்கதனுடனே, கொப்பரைத்தேங்காய்‌ 
பேசும்விண்‌ கருடன்‌ கிழங்கதுதான்‌, அப்பா 


வகைக்கொரு வராகனெடை எடுத்து வைத்து 
வளமான கோழிமுட்டை இரண்டும்‌ சேர்த்து 
தொகையான சரக்குகளைப்‌ பூண்‌ இல்லாத 
அதிதமுள்ளஉலக்கையினால்‌ பொடி த்துபின்னே 
வகையாக முட்டைதனை உடைத்து ஊற்றி 
வடிவாய்‌ நாற்பத்தாறதுதான்‌ வராகனப்பா 
கைமையாய்‌ பனைவெல்லம்‌ தன்னைச்சேர்த்து 
ட. சாமம்‌ நான்கு இடிப்பித்து மெழுகததாக்கே 


4. சீதிரட்டியுள்ள இரச்கெந்தி மிழகைத்‌ தானும்‌ 
அது, சிமிழிலே பதனமதாய்‌ அண்கதேது வைத்து 
அ ருட்டியோர்‌ சுண்டைக்காய்‌ .அளவு தானும்‌ 

ஒழுங்காகத்‌ தினந்தோறும்‌ மோரும்‌ சோறும்‌ 


ட 
க 


CC-0. In Public Domain. Digiized by Muthulakshmi Research Academy 


118 


திருவாக உண்டபின்னே மெழுகை யுண்டு 


திட்டமாய்‌ முழுகுகையில்‌ மருந்தை நீக்கி 
நெருக்கியொருமண்டலந்தான்‌. மருந்தையுண்டால்‌ 


2 நாய்கன்‌ பத்தியம்‌ இல்லை! 
- அருட்பெருஞ்சித்தர்‌ 


நீங்கிடும்‌ ப 


லி, ஆப 


ரிவி, அ 


மஞ்சள்‌, திப்ட்‌ 
சோம்பு, ஏலம்‌, சாதி 
மாசிக்காய்‌, திப்பீலி 
இலவங்கம்‌, பறவ்‌ஃிப்பட்‌ 


காய்‌ தோல்‌, கருஞ்சீர சிறுதேக்கு. 
லூளிசட்பத்திரி, திராட்சை, [ன்‌கிழங்கு, எட்டி 
_ விதை, தேற்றான்‌ விதை, நீர்முள்ளி, எள்ளு, கொள்ளு, 
கொப்பரைத்‌ தேங்காய்‌, சின்னிவேர்‌, சங்கன்வேர்‌, 
அமுக்கிறாவேர்‌,ஆகாயக்கருடன்‌ கிழங்கு, சித்திரமூலம்‌, 
இவைகள்‌ வகைக்கு 1 வராகனெடை, கோழிமுட்டை 
நீங்கலாக மற்ற சரக்குகளை கல்லுரலில்‌ போட்டு பூண்‌ 
இல்லாத உலக்கையால்‌ தன்‌ றாக இடித்துப்‌ பொடித்துக்‌ 
கொண்டு கோழி முட்டையை உடைத்து ஊற்றி பனை 
வெல்லம்‌ 46 வராகன்‌ எடை சேர்த்து 4 சாமம்‌ நன்றாக 
மெழுகாகத்‌ திரளும்படி இடித்து சிமிழில்‌ அடைக்கவும்‌, 
இந்த மெழுகை மோரும்‌ சோறும்‌ உண்டபின்சுண்டைக்‌ 
காய்‌ அளவு உட்கொள்ளவும்‌. தலைமுழுநுவ்‌ நாளில்‌ 
மருந்தை நீக்கவும்‌, பத்தியம்‌ இல்லை, 

தீரும்‌ நோய்கள்‌ வெடிசூலை, ஏகஞலை, இடி 
சூலை, புடைசூலை, துடிசூலை, வாதஷலை, கால்‌ 
குடைச்சல்‌, கரணை விப்புருகி, கண்டமாலை, 
விடநீர்‌, குறைநோய்‌, சிரங்கு புழுவெட்டு, தடிப்பு, 
யோனிச்‌ சிலந்தி, லிங்கச்சிலந்தி, செங்கிரந்தி, கருங்‌ 
கிரந்தி பொரிகிரந்தி, பருகிரந்தி, இடிகிரற்தி, புரை 
யோடு புண்‌ அரைகடி, தண்டிற்புண்‌, 


முட்டுவாழை, குழிவாழை. முதுகுவாழை, கன்னப்புதிறு : 
ஆண்‌-பெண்‌ இரகசிய பாதச்சக்கரம்‌ பலவும்‌ திரும்‌! 2. இர 
சி,ம.-16 ்‌ ்‌ 


குட்டம்‌; 


கொடைவாழை; 


தக தக்‌ ர 1: 


CC-0. In Public Domain. Digitized by 


114 


மருத்துவ மறை மொழிகள்‌ 


அமுதவல்லி-சீ ந்தில்கொடி 
அண்டம்‌-உலகம்‌, கோழிமுட்டை 
அசமதாகம்‌-ஓமம்‌ 

அமுரி உப்பு-சிறுநீர்‌ உப்பு 
அழுகைச்சாறு-பேய்குமட்டிச்சாறு 
ஆதண்டை கரத்தொட்டி 
இம்பூரல்‌-சாயவேர்‌, இரத்தவாந்தி அகற்றி 
இருவேலி-வெட்டி வேர்‌ 
இந்திரசோபப்பூச்சி-தாம்பலப்பூச்சி 
இலவங்கம்‌-கிராம்பு 
ஈசுரமூலி-தலைசுரளிவேர்‌, குராசுக்கொடி, பெரு 


மருந்து, பீநாறிச்‌ சங்கு, முல்லை 


உத்தாமணி-வேலிப்பருத்தி 


உத்தமதாளி - மேற்படி 
உப்பிலி-இரண்டு 
எருவை-கோரைக்கிழக்கு 
ஏரண்டம்‌-ஆமணக்கு, 
கச்சோலம்‌-ஏலம்‌, சடா 
கண்டிலை-சிறு ரை 
கரிசலாங்சுண்ணி-கரிப்பானிலை 
கருஞ்செம்பை-கடுக்காய்ப்பூ 
கற்கடகசிங்கி-கருஞ்சிற்றகத்தி 
காணி-பொன்னாங்காணி 
குமரி-சோற்றுக்கற்றாளை 
குரட்டை-பனங்கோவை - 
கூத்தன்குதம்பை-மூக்குக இப. - 
கூவிளம்‌ அன்றாட ட்டு 
கையாந்தகரை-கரிப்பான்‌ 
கொடுப்பை-பொன்னாங்காணி 


சிற்றாமணக்கு 
மாஞ்சில்‌ 


ப்‌ Research Academy 


115 


கொள்‌ காணம்‌ ்‌ 
கோடகசாலை-கற்பூரவல்லியிலை, சிற்றகத்தியிலை 
சங்கங்குப்பி பீநாரிச்‌ சங்தி . 
சடைச்சி-புளியாவரை 

சதாவரிக்கிழங்கு- தண்ணீர்‌ விட்டான்‌ கிழங்கு 
சித்திரமூலம்‌-கொடிவேலிவேர்‌. . 
சிற்றலைச்செடி-குன்னிமுத்திலை, நெய்‌ சட்டியிலை 
சித்திரை பாலாடை-அம்மான்பச்சரிசி 

சிறுபுள்ளடி சிறுசெருப்படி 

செவ்வலரி-செவ்வரளி 
செவ்வியம்‌-வெற்நிலைக்கொடி, சீந்தில்‌, மிளகு 
சேவகன்‌ பூடு-சிற்றாமுட்டி , சிறுபுள்ளடி 
சோம்பு-பெருஞ்சீரகம்‌ 

துகரை-சூரத்‌ தாவரை 

தக்கோலம்‌-வால்மிளகு 

தளுதாழை-வாதமடக்கி 

தீப்பிலி மூலம்‌-கண்ட திப்பிலி 
தேசாவரம்‌-கண்டதிப்பிலி 
தேசிப்பழம்‌-எலுமிச்சம்பழம்‌, அரசகனி 
| நரிமிரட்‌.-கிலுகிலுப்பைச்செடி 
நறுக்குமூலம்‌-கண்டதிப்பிலி 
நாகணம்‌-நேர்வாளம்‌ 

நிம்பவேர்‌-வேம்புவேர்‌ 

தீலி-அவுரி 
நுணாயிலை-மஞ்சணத்தியிலை 

பங்கம்பாளை - ஆடுதீண்டாப்பாளை 
பலபிள்ளைக்கிழங்கு-வண்ணத்துக்கிழங்கு, 

ச ண்ணீர்‌ விட்டான்‌ கிழங்கு 
பாச்சான்‌-கள்ளி ! 
பசதாளமூலி-கோரைக்கிழங்கு, சீத்தில்‌ - 

தகரப்பன்பட்‌ 3 ப்பட்டை, ஆலம்‌ : 
பூதகரப்பன்பட்டை-பீநாறி மர நட பலது. 
ஜதிக்காய்‌-ஜாதிக்காய்‌ ல்‌ 
முநாகம்‌-நாங்கூழ்பூச்சி. தூண்டிற்புமே. 


116 


! பேய்மிரட்டி பெருந்தும்பை 
மயூரகம்‌ -நாயுருவி 
மலைதாங்கி-ஆடுதீண்டபாளை 
மல்லி-கொத்தமல்லி, தனியா 


= 


முட்குரண்டி -முட்காவேளை 
முத்தக்காசு-கோரைக்கிழங்கு 
முசுமுசுக்கை-இரு கு கின்கை 
முதியார்கூந்தல்‌-சவுரிக்கொடி 
முப்புரமெரித்தாள்‌-தொச்சி; மாவிலங்கம்‌ 
வட்டத்திருப்பி-பொன்முசுட்டை 
வெதுப்படக்கி-வாய்காற்சடைச்சி 
திரிதோடம்‌-வாதம்‌. பித்தம்‌, சிலேத்துமம்‌ 
திரிகடுகு-சுக்கு, மிளகு, திப்பிலி 
திரிகாயம்‌-கடுகு, பெருங்காயம்‌, வெள்ளுள்ளி 
திரிபலை-கடுக்காய்‌, தான்றிக்காய்‌, நெல்லிவற்றல்‌ 
திரிகடுகம்‌-இந்துப்பு, திப்பிலி, பீதரோகணி 
திரிகோபம்‌-சிவதை, சந்தனம்‌, வெண்குங்கிலியம்‌ 
திரிசாரம்‌-நவச்சாரம்‌, எவச்சாரம்‌, சர்ச்சாரம்‌ 
திரிபத்திரி-சாதிப்பத்திரி, இலவங்கபத்திரி ர்ச்‌ 
பத்தி! 


திரிகந்தம்‌-தேவதாரம்‌, சந்தனம்‌, அகிற்கட்டை 
திரிசுகந்தம்‌-கிராம்பு, சாதிச்காய்‌, சாதிப்பத்திரி 
திரிமழுகம்‌-பால்‌, நெய்‌, தேன்‌ ' 
திரிமஞ்சள்‌-மஞ்சள்‌, மரமஞ்சள்‌, கஸ்தூரி மஞ்சள்‌ 
திரிநிம்பம்‌-வேம்பு, நிலவேம்பு, கிரிவேம்பு 
திரிசாதம்‌-இலவங்கப்பட்டை, இலவங்கப்‌ பத்திரி, , 
்‌ ்‌ நாகோசுரம்‌ 
திரிமூலம்‌-திப்பிலி மூலம்‌, சித்திரமூலம்‌, கண்டு | 
்‌ ்‌ பரங்கிமூலம 
திரிலோகம்‌-பொன்‌ வெள்ளி, செம்பு 


திரிவங்கம்‌-வங்கம்‌, கருவங்கம்‌, வெள்ளிவங்கம்‌ 
க்கனி-மா, பலா. வாழை. த 


முத்தி-காடாக்கினி, கமலாக்கினி, தீபாக்கினி 


CC-0. In Public Domain. Di . search Academy 


117 


மக்காலம்‌-காலை-உச்சி-மாலை 
|மூக்கூட்டு நெய்‌-பசு நெய்‌, எள்ளெண்ணெய்‌, ்‌ 
ஆமணக்கெண்ணெய்‌ 
இலங்கணம்‌-சுத்த லங்கணம்‌, தாரலங்கணம்‌, 
இலகுலங்கணம்‌ 
இருவேளை-காலை, மாலைப்பொழுது 
இருமஞ்சள்‌-மஞ்சள்‌, மரமஞ்சள்‌ ்‌ 
இருநன்னாரி-சிறுநன்னாரி, பெருநன்னாரி 
்‌ (மாலங்கக்கிழங்கு) 
நாலிடத்தீ-விண்‌, மண்‌, சுரங்கம்‌, வயிறு இவற்றில்‌ 
\ உள்ள தீ 
.காரங்கள்‌-வெங்காரம்‌, சீனக்காரம்‌, சவுக்காரம்‌ ்‌ 
அப்பளக்காரம்‌ 
சாரங்கள்‌- நவச்சாரம்‌, பறைக்ஷாரம்‌,சத்திச்சாரம்‌, ்‌ 
தும்பச்சாரம்‌ 
பஞ்சாமிர்‌ தம்‌-பால்‌. தேன்‌ நெய்‌, சர்க்கரை, வாழை 
ட்‌ பழம்‌ 


பஞ்சசாதம்‌-சாதிக்காய்‌, சாதிப்பத்திரி, கிராம்பு 

| பஞ்சகவியம்‌-பசும்பால்‌, தயிர்‌, பட்ட ந 
பஞ்சமம்‌ இருக்கப்பட்ட இதான்‌ 
பஞ்சமூலம்‌-பெருமருந்து, சில றுதேக்கு 
பஞ்சலவணம்‌-இந்துப்பு, வளையல்‌ ப காம்‌. 

பஞ்சலோகம்‌-தங்கம்‌, வெள்ளி, செம்பு, ஈயம்‌, இரும்பு 
'பஞ்சகோலம்‌-சுக்கு, சகடகட சித்திரமூலம்‌, 
்‌ பஞ்சவாசம்‌-சாதிக்காய்‌, கிராம்பு, ஏலம்‌, த த்வாம்‌. 
பஞ்சசூதம்‌-வீரம்‌, பூரம்‌, இலிங்கம்‌, இரசம்‌, இரசக்‌ 


ப்ஞ்சபாணம்‌ வெள்ளை, பட்ட அரிதாரம்‌, ட. 


. 


3-0. In Public Domain. Digitized by-Muthulakshmi Res 
© 609000 நட்த by MES 


ல 54 


118 


பஞ்சாக்தினிமூலம்‌-பிரண்டை, கோப்பிரண்டை, 
கறிக்கரணை, புளியமடல்‌, காட்டுக்கருளை | 
பரிமளவர்க்கம்‌-சாதிக்காய்‌, சாதிப்பத்திரி, இலவங்கம்‌, 


(ot) 


இலவங்கப்பட்டை, ஏலம்‌ 
இலகுபஞ்சமூலம்‌-நெருஞ்சில்‌, ஈரிலை தாமரை, மூன்‌ றீ |, 
தாமரை,கண்டங்கத்திரி, வெள்ளை கண்டங்கத்திரி. 
மகாபஞ்சமூலம்‌-ஈசுரமூலி வில்வவேர்‌, பாதிரிவேர்‌, | 
்‌ முன்னைவேர்‌ பெருமரவேர்ப்பட்டை 
கிரணபஞ்சமூலம்‌-நாணல்வேர்‌, தருப்பைவேர்‌ 
கரும்புவேர்‌, வெள்ளருகுவேர்‌, தெற்பயிர்வேர்‌ 
1ஜங்காயம்‌-கடுகு, வெந்தயம்‌, ஓமம்‌, பெருங்காயம்‌, 
வெள்ளுள்ளி 
|ஐந்தெண்ணெய்‌-எள்‌, வேம்பு, இறுப்பை, புங்கு, 
ஆமணக்கு ஆகியவற்றின்‌ நெய்கள்‌ 
ஐம்பூதம்‌-மண்‌, நீர்‌, நெருப்பு, காற்று வெளி 
அறுசுவை-இனிப்பு, கசப்பு, புளிப்பு, உவர்ப்பு, , 
கார்ப்பு, துவர்ப்பு 
சாட்சாதம்‌-சாதிக்காய்‌. சாதிபத்திரி, கிராம்பு, ஏலம்‌ 
வால்மிளகு, கருவாபட்டை 
ஏழுலோகம்‌-பொன்‌, வெள்ளி, செம்பு, இரும்பு, 
ஈயம்‌, வெண்கலம்‌, தரா 
அட்டலோகம்‌ பொன்‌. வெள்ளி, செம்பு, இரும்பு; 


( 2 ஈயம்‌ வெண்கலம்‌, தரா 
அட்ட (எட்டு) வர்க்கம்‌-சக௫, (ர ந்துட்ப 
7 ட்‌ 15; மிளகு, ப்பிலி, இந்து! 
படத சீரகம்‌, ஓமம்‌, ரகக்‌ மம்‌. கருஞ்சீரக 
அட்ட (எட்டு) காயம்‌-சுக்கு, மிள ப்பிலி, ஓமம்‌; , 
அத்த கருஞ்சீரகம்‌, சீர்க்‌! நற்சிரஃபி 
அட்டமூலம்‌-ஆடாரதோடை, கோரைக்கிழங்‌ ழ்‌ 
பற்பாடகம்‌, ட்ணுக்காந்தை, கருந்துளசி, சீந்தில்‌ ப்‌ 
கோட்டம்‌ அம இலவங்கம்‌, இலவங்கப்பட்டை , 
வல்‌ குங்குமப்பூ, அகில்‌, கஸ்தூரி மஞ்சா 
சைக்கற்பூரம்‌, மலாக்காசந்தனம | 


ல 


CC-0. In Public Domain. L 


7A 


நவலோகம்‌:- மொன்‌, வெள்ளி, செம்பு, பித்தளை, 
ரகம்‌, வெண்கலம்‌, வெள்வங்கம்‌, கருவங்கம்‌. அயம்‌ 
ன உப்ப: சோற்றுப்பு, இந்துப்பு, வெடியுப்பு, கல்லுப்பு 
பாறையுப்பு மூங்கிலுப்பு,வளையலுப்பு, நவச்சாரம்பூ, நீர்‌ 
நவரத்தினம்‌: வைரம்‌, லைகா 3 மாணிக்கம்‌, 
மரகதம்‌,முத்து,டவளம்‌, நீலம்‌, கோமேதகம்‌, புட்பராகம்‌ 
தசமூலம்‌:- வில்லவேர்‌, முன்னைவேர்‌, ஈசுரமூலி, பாதிரி 
வேர்‌, கண்டங்கத்திரி, பெருமர வேர்ப்பட்டை, நெருஞ்‌ 
தில்‌, ஈரிலைத்‌ தாமரை, மூலிலைத்தாமரை, இருவிதக்‌ 
கண்டங்கத்திரி, சமூலம்‌:- மூலிகையின்‌ அடிப்பாகவேர்‌- 
முதல்நுனிப்‌ பாகத்‌ தளைக்காய்‌, பூ பிஞ்சு அனைத்தும்‌ 
உபயோகமானது. 


மருத்துவ அளவைகள்‌ 


9 பணவெடை-கொண்டது 1 வராகன்‌ 

1கால்‌ வராகன்‌ கொண்டது 1 களஞ்சி 

1 வராகன்‌ கொண்டது 8அரை கிராம்‌ 

10வராகன்ளடை கொண்டது 1 பலம்‌ 

1 ரூபாய்‌ எடை கொண்டது 1 தோலா 

8 பலம்‌ கொண்டது 1 சேர்‌ 

18 பலம்‌ கொண்டது 1 ராத்தல்‌ 

24 பலம்‌ கொண்டது 1 பக்காசேர்‌ 

1 களஞ்சி கொண்டது 40 குன்றி எடை 

1 கிரேன்‌ கொண்டது அரைகுன்‌நிளடை 

1 திராம்‌ கொண்டது 82 குன்றி எடை 

1 அவுன்சு கொண்டது 8 வராகன்‌ 

1 புட்டி கொண்டது 24 அவுன்சு 

1 ஆழாக்கு கொண்டது 6 அவுன்சு 

அவுன்சு கொண்டது - 2 அரை ரூபாய்‌ 

எடை 


ல 
3 


; யு Public Domain. Digitized by Muthulakshmi Researc 


120 


திரிகடிப்‌ பிரமாணம்‌:- மூன்று விரலால்‌ எடுக்கும்‌ 


அளவு 
வெருகடிப்பிரமாணம்‌:- ஐந்து விரலால்‌ எடுக்கும்‌ 
அளவு 
. 1 உளுந்து சுமார்‌ 1 கிரெய்ன்‌ 
4 யவம்‌ சுமார்‌ 2 கிரெய்ன்‌ 
1 குன்றி 
1 மஞ்சாடி சுமார்‌ 4 கிரெய்ன்‌ 
6 குன்றி(1மாஷம்‌),, 15 கிரெய்ன்‌ 
8 முக்கால்‌ குன்றி ,, 1 பணவெடை 
82 குன்றி (ஒருவிராகன்மூன்றரைகிராம்‌ 1 விராகள்‌ 
80 குன்றி சுமார்‌ 1 கழஞ்சி (1கால்‌ 
- 3 விராகன்‌) 
10 விராகன்‌ 1 பலம்‌ (820 குன்றி) 
கால்‌ பலம்‌ 1 கஃசு (கைசா) 
1 அவுன்சு சுமார்‌ 2 அரை ரூபாய்‌ எடை ௮: 
1 ரூபாய்‌ எடை 180 கிரெயின்ஸ்‌ ௫ 
8 தோலா ்‌ 1 பலம்‌ 
8 பலம்‌ ்‌ 1 சேர்‌ 
40 பலம்‌ 1 வீசை (8 பவுண்டு 
ட... ஈவக்திதிதது 
2தூக்கு 1 துலாம்‌ 
 முகத்தலளவை 


ம்‌ சோடு (செவிடு) 
1 ஹழழாக்கு. (சுமார்‌ 6 அவுன்ஸ்‌ 


ப 1 ன ன்‌, அரை நாழி) 
ட்‌ ல்‌ (1-குறுச 


121 
400 மரக்கால்‌ 1 கரிசை 
1 கோட்டை 24 மரக்கால்‌ 
2% ஆழாக்கு 1 பயின்ட்‌ 
84 ஆழாக்கு 1 புட்டி 
20 ஆழாக்கு ' : 1 காலன்‌ 
காலன்‌ : 1 டின்‌. 
1 தேக்கரண்டி 1 டிராம்‌ (சுமார்‌) 
1 ஆழாக்கு 1 அவுன்சு 
8 வராகன்‌ 1 அவுன்ச்‌ (இரண்டரை ரூபாய்‌ 1 
்‌ - எடை) ்‌ 
16 நெல்‌ 1 பொன்‌ பணம்‌ ர்‌ 
40 ரூபாய்‌ எடை 1 ராத்தல்‌ $ 


1 குன்றி-2 கிரெயின்‌ - 200 மிலி கிராம்‌ ்‌ 
1 மிளகு-அரை குன்றி 1 கிரெயின்‌ 100 மிஃகி. i 


1 பயரளவு கால்‌ குன்றி அரை 50 மி.கி. ர 
1 இலந்தை விதை 8 குன்றி ' 600 மி.கி. - 
1 உளுந்தளவு 75 மி.கி. 

1 சுண்டைக்காய்‌-8 குன்றி 600 மி.கி. ” 
1 அரிசி 50 மி.கி. 
2 லிட்டர்‌ 


1 பட்டணம்‌ படிக்கு சுமார்‌ 


31 பொன்லிங்க மெழுகு 


1. சாதிலிங்கம்‌, வீரம்‌, பூரம்‌ வகைக்குமே களஞ்சிதான்‌ 
i சரியாக எடுத்து வைத்து: 
- சாற்றிடும்‌ இரசமுடன்‌ , அரிதாரம்‌, கெத்தகம்‌, 
- சத்தாள இந்துப்புவும்‌ 
ஓகிடும்‌.துருசுடன்‌. கார்கோ லரிசி, மற்றும்‌, உரைக்‌ 
ல : கும்‌ பரங்கிப்பட்டையும்‌; ன்‌ 
ங்காகத்‌ திரிக( கோட்டமுடன்‌,அரத்தையும்‌ 
ட்‌ ட கல்கி க தசாவரம்பட்டையும்‌ 
சிம-17 £ 


வல்‌ In Public Domi. Digitized by Muthulakshmi Research Academy ன்‌ a ல்‌ 
௧0% 2 - Res 6 அறி ப அத 


1 


(5 


ஓ 
வ்‌ 


தீ தில்லா காட்டுச்‌ சீரகம்‌, ப்‌ செப்‌, டு 
ஓமம்‌ வகைக்கு 
செவ்வனே அரைக்களஞ்சி வீதமாய்‌ எடுப்‌0த்து, 
செங்கதிரில்‌ காயவைத்து 
சேதங்கள்‌ இல்லாமல்‌ இடித்துமே வடிகட்டி * சேர்த்‌ 
திட்ட தூள்தனையே 
தேன்விட்டு; இருசாமம்‌ அரைத்துமே மெழுகு: பதம்‌ 
தெரிந்துமே எடுத்து வைத்து 
2 பேர்பெற்ற பொன்லிங்க மெழுகதை அரு௨. யாய்‌ 
பேசும்‌சங்‌ கரர்மைந்தராம்‌. 
- பெருமைமிகு ஆறுமுகநா தரை வணங்கியே பம்‌ 
தேற்றான்‌ விதையின்‌ அளவாய்‌ 
சீராக எடுத்துமே செவ்வையாய்ப்‌ பனைவெல்லம்‌ 
சேர்த்துமே உண்டு வருக, ்‌ 
செப்பிடும்‌ நோய்க்‌ கூட்டம்‌ திசைமாறிப்போய்விடும்‌ 1 
திண்ணமாய்‌ இதனை நம்பி 4 
நேராக ஐந்து, பத்து, இருபது நாட்கள்‌ வரை: நித்‌ 
- தியம்‌ மருந்தையுண்க, 
நீடித்த பலநோய்கள்‌ நில்லாமல்‌ ஓடிடும்‌, நிதான 
மாய்‌ பத்தியம்‌ காத்து 
சோர்வின்றி இருந்துமே பெண்ணினைப்‌ புணராமல்‌ 
தூரவே விலக்கிவைத்து 
சுகம்பெற விரும்புத்‌ தொல்லைகள்‌ நீக்கியே 
* துலங்கியே வாழ்க! வாழ்க்‌! 
( தட்‌ - அருட்பெருஞ்சித்தர 
்‌ செய்முறை: சாதிலிங்கம்‌, வீரம்‌,.பூரம்‌ வகைக்கு 2 
ப களஞ்சி, இரசம்‌, அரிதாரம்‌, கெந்தகம்‌, இந்துப்பு, து௫* 
்‌ கார்கோலரிசி, பரங்கிப்பட்டை, திரிகடுகு, கோட்டம்‌, 
அரத்தை, தேசாவ்ரம்பட்டை, காட்டுச்சீரகம்‌, கருஞ்சீர 
... கம்‌,ஓமம்‌ வகைக்கு அரைகளஞ்சி.ஆகியவற்றைஎடுத்தி 
வெய்யிலில்‌ உலர்த்தி இடித்து சலித்து எடுப்பித்துதேன்‌ 
விட்டு இருசாமம்‌அரைத்து மெழுகுபதத்தில்‌ எடுத்து புட்‌ 
டியில்‌. ௮ கமான்‌ தவில்‌ 5, 10, 20, 4° 


MS. 00-0 In Public வட்‌ ்‌ Dioized mi NSS AEE Academy 


NA 


்‌ 


. ஆகிய ஆறு சரக்குகளையும்கல்‌ 


குழித்தைலமே நாதகுருத்‌ை 


128 


நாட்கள்‌ நோய்‌ வன்மைக்கும்‌ உடல்‌ நிலைக்கேற்ப 
உண்டுவர சகல நோய்களும்‌ நீங்கும்‌,மருந்து சாப்பிடும்‌ 
போதுவாய்‌ கட்டும்‌ நிலை ஏற்பட்டால்‌ மருந்தைநிறுத்தி 
வாய்ப்புண்‌ ஆற்றத்தக்க குடி.நீரால்‌ வாய்க்கொப்பளித்து 
வரவும்‌, உப்பு புளி காரம்‌, பெண்‌, புகை நீக்கி கடும்‌ 
பத்தியம்‌ இருக்கவும்‌. 4 ்‌ 


32. நாதகுரு தைலம்‌... 


சொல்லிடும்‌ கெந்தகம்‌ பலமைந்து ்‌ 
வெடியுப்பு சேர்வின்றி ரெண்டு பலமும்‌; 
தும்மலை உண்டாக்கும்‌. நவச்சாரம்‌ சரியாக 
தூக்கிடு ரெண்டு கழஞ்சி ்‌ 3 
வல்லதாம்‌ அரிதாரம்‌ கழஞ்சிதான்‌ முன்றுடன்‌ 
வடிவான வீரமதுவும்‌ ' 6 
வழக்கமாய்‌ கழஞ்சிதான்‌ மூன்றுடன்‌ பூரமும்‌ 
வகையாக கழஞ்சியொன்றும்‌ _ ்‌ 
நல்லதாம்பசுவெண்ணெய்‌ நவிலெட்டுப்பலமதும்‌ 
. நாதனைப்‌ போற்றி எடுத்தே நந்தம்‌ ர்‌ 
நன்றாக கல்வத்தில்‌ இட்டுமே பொடிப்பித்து ,... , 
ல்‌ நறுவெண்ணெய்‌ சேர்த்தரைத்து. தர்‌ 
வல்லதாம்‌ கலசத்தில்‌ இட்டுமே குழித்தைலம்‌ 
வகையாக வடித்து வைக்கும்‌ க்‌ ம்‌ 
வடிவான முறையதே நாதகுரு தைல 
* வழங்குவார்‌ இதனை அறிவாய்‌ 
- . அருட்பெருஞ்சித்தர்‌ 


செய்முறை : கெந்தகம்‌ 5 பலம்‌ வெடியுப்பு 2 ப்‌ 
நவச்சாரம்‌ 2 கழஞ்சு அரிதாரம்‌ ன்‌ ல்‌ க 
8 கழ்‌ ற 1 கழஞ்சு. பசு வெண்‌ படம்‌ 
கழஞ்சு, பூரம்‌ 1 கழே வத்தினட்டுதனத்தனியே 
பொடித்‌ வண்ணெய்சேர்த்துஅரைத்துவடிக்கப்பதுமி 
ட தைலம்‌ எனப்படும்‌, இந்தத்‌ 


௩ 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy. 
~ ஸ்‌ He - ல தப க்‌ ன்‌ 2 பரக. லர ம கட டாட 


124 


தைலம்‌ குருமுப்புவை விடசக்தி வாய்ந்த தாய்‌ சித்தர்‌ 
களால்‌ கூறப்பட்டுள்ளது. இந்தத்‌ தைலத்தை 6... வது 
சிரமமெனக்‌ கருதுவோர்‌ சிற்றண்ட (கோழிமுட்டை) 
தைலம்‌ எடுத்து அந்தத்‌ தைலத்தால்‌ வான்‌ பெயுகை 
அரைக்கலாம்‌ என்பதும்‌ பலர்‌ அனுபவம்‌ என்‌: தைத்‌ 
“தெரிந்து விருப்பத்திற்கேற்ப செய்து கொள்ளலா 


33 வான்‌ மெழுகு... 


கந்தகம்‌, வீரமுடன்‌, இரசம்‌, இரச செந்தூரம்‌ 
கெளரி, வெள்ளைப்‌ .பாடாணமும்‌, 
சுவின்மிகு தார்சிங்கி, பூரமுடன்‌, லிங்கமுல்‌, 
கமழும்பூநீர்‌, சாம்பிராணியும்‌ 
நிந்தையிலா அபினுடன்‌, கற்பூரம்‌, காந்தமும்‌, 
நேர்வாளம்‌, காளகமுமே, 
நிறைவாகப்‌ பதினாறு சரக்கையும்‌ சமனெடை 
நிறுத்துக்கல்வம்‌ தனிலிட்டுமே 
மந்தமின்றி தனித்தனியாகவே பொடிப்பித்தே 
மகிழ்நாத குருதைலமும்‌ 
மாண்பாக விட்டுமே சாமங்கள்‌ நான்கு வரை 
மலையாமல்‌ தன்ற ரைத்தே 
_ செந்தில்நகர்‌ நாயகன்‌ திருஆறுமுக நா தர்‌ 
திருவருளால்‌ மெழுகுபதத்தில்‌ '- 
திரட்டியே உளுந்தளவு பனைவெல்லம்‌ தனிலுண்ண 
- தீராநோய்‌ தீர்ந்தோடுமே! 
அல்‌ த - - அருட்பெருஞ்சித் த்‌ 
செய்முறை : கந்தகம்‌, வீரம்‌, இரசம்‌, இரசசெற்‌ 
தூரம்‌, கெளரி வெள்ளைப்‌ பாடாணம்‌, மிருதார்சிங்கி, 
பல பூரம்‌, லிங்கம்‌, பூநீர்‌ “சாம்பிராணி, அபின்‌, கற்பூரம்‌; 
காந்தம்‌, வாளம்‌, தாளகம்‌ ஆகிய பதினா று. சரக்குக்‌ 
“யும்‌ சமனெடை எடுத்து முறைப்படி சுத்தித்து நாதகுரு 
“தைலம்‌ அல்லது சிற்றண்டத்‌ தைலம்‌ ஏதாகிலும்‌ 
“ஒன்றினை.விட்டு மெழுகுபதம்‌ வரும்‌ வரை நான்கு 
உரமம்‌ அரைத்து எடுத்து உளுந்தின்‌ அளவு பனை 


> Digiized by Muthulakshrni Research Academy 


ண்‌ 


125 


வெள்ளத்தில்‌ பொதிந்து உண்ணவும்‌, அப ப 
௦9, 40, 80 வேளைகள்‌ உடல்‌ நிலைக்கேற்பவும்‌, 
நோய்‌ நிலைக்கேற்பவும்‌ தொடர்ந்து உண்டு. ப்ப 
தபவாத சன்னி, சுரம்‌, எட்டுக்காசம்‌ குட்டம்‌, ஏறுகின்ற 
விரைவாதம்‌, சூலைரணம்‌ ஈளை, குன்மம்‌, மாரடைப்பு, 
கூதகவலி, கண்டமாலை சோகை, ள்‌ மஞ்சட்காமலை 
ஆகியன தீரும்‌, யோகிகளுக்கு பத்தியம்‌ இல்லை 
போகிகள்‌ கரப்பான்‌ பதார்த்தம்‌ நீக்கி பத்தியமாஃ 
இருந்திட விரைவில்‌ குணந்தரும்‌. 
. 34 படிக லிங்கச்‌ செந்தூரம்‌ . 
1 படிகாரம்‌ எட்டுப்‌ பலமுடனே ்‌ 
பாங்காய்‌ இலிங்கம்‌ ஒருபலமும்‌ 
வடிவாய்‌ தனித்தனி மைபோன்று 
வன்மையாய்‌ அரைத்து மைபோன்று 
துடியாய்‌ இரண்டையும்‌ கலப்பித்தே 
தொடர்ந்து. நன்றாய்‌ அரைத்தெடுத்தே 
கடுக்காய்‌ பூதான்‌ ஒரு பலமும்‌, 
.... காட்டாத்திப்‌ பூமுப்‌ பலமெடுப்பீர்‌ 
2 எடுத்த இருவகைப்‌ பூவினையும்‌, 
இனிதே அரைப்படி நீர்விட்டு 
தொடர்ந்து காய்ச்சி முப்பாகம்‌ 
சுண்டிட அரைக்கால்‌ படியாக்கி 
எடுத்த கியாழம்‌ தனைவிட்டு, 
'இனிதே அரைத்துப்‌ பொடியாக்கி. 
பட்லு புட்டி தனில்வைத்து, 15 ள்‌ 
வழங்கும்‌. முறைதான்‌ .கேட்பீரே! 


ந 


00-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy ப 2 


126 


8. மூன்றுகுன்றி அளவுமுதல்‌. 
முக்கியம்‌ ஐந்து குன்றிவரை 
வானகம்‌ வையகம்‌ போற்றுகின்ற 
வள்ளல்‌ ஆறுமுகநா தர்‌ 
தேனான உருவைத்‌ தியானித்து 
தினமும்‌ வெண்ணெய்‌ நெய்யிலுண்ண 
தோன்றும்‌ பெரும்பாடு சீ தபேதி* 
தூரவிலகிப்‌; போயிடுமே 
்‌ - அருட்பெருஞ்சித்தர்‌ 
படிகாரம்‌ 5 பலம்‌ இலிங்கம்‌ ஒரு பலம்‌ இவைகளைத்‌ 
தனித்தனியே நன்றாகப்‌ பட்டுப்போல்‌ பொடித்துப்‌ பின்‌. 
இரண்டையும்‌ ஒன்றாய்‌ கலந்து. நன்றாய்ப்‌. பொடித்து 
கடுக்காய்ப்பூ 1 பலமும்‌ கர்ட்டாத்திப்பூ  8,பலமும்‌ 
எடுத்து அரைப்படி நீர்விட்டு அரைக்கால்‌ படியாய்‌. 
வற்றக்‌ காய்ச்சி அந்தக்‌. கஷாயத்தைவிட்டு நன்றாக 
அரைத்துப்‌ பொடியாக்கி புட்டியில்‌ அடைத்து மூன்று 
முதல்‌ ஐந்து குன்றி அளவு. வெண்ணெய்‌ நெய்யில்‌ 
உண்டுவர பெரும்பாடு, சீதபேதி, இரத்தபேதி, வயிற்று 
புண்‌ நீங்கும்‌. : ்‌ 


86. அரச கெந்தி மெழுகு - 
1. சுத்தித்த நெவ்லிக்காய்‌ கெந்தகந்‌ தான்‌ 
சுபப்போதில்‌ இருபத்து வராகன்‌ தூக்கி 
... சித்தர்களைப்‌ போற்றி செய்து அகன்றதான 
சிரியதா. ம்‌ இருப்புச்சட்டி தனிலே போட்டு 
உத்தமமாய்‌ தீபம்போல்‌ எரியைமூட்டி 
்‌.... ..... ஒழுங்காக இரும்பகப்பை தன்னால்கிண்டி 
்‌  இம்த்தமுமே தைலம்போல்‌ உருகும்போது 
. முறையாக இருபலம்‌ தேன்‌ கலந்து கிண்டே! 


த்ர 


uthulakshmi Research Academy 


127 


சுத்தித்த வீரமுடன்‌; இரசகற்பூரம்‌, தல்‌ 
சூதம்‌ என்னும்‌ முச்சரக்கும்‌ வகையொன்றுக்கு 
சத்தியமாய்‌ பன்னிரு வராகன்‌ தூக்கி 
சரியாகப்‌ பொடிசெய்து சன்னம்‌ சன்னம்‌ 
பத்தியுடன்‌ பொடிதூவி தேன்‌ தானப்பா ்‌ த்‌ 
பாங்காக இரண்டுபலம்‌ ஊற்றிக்‌ கிண்டு 28 
சுத்தியுடன்‌ கிண்டுகையில்‌ பொங்கி வந்தால்‌ ] 
சூடாற்றி மறுபடியும்‌ காய்ச்சிக்‌ கிண்டே! "வ 
8, கிண்டுகையில்‌ மெழுகான பின்னேயப்பா 2 அ 
்‌ கீர்த்தியுடன்‌ சிவந்தபதம்‌ காணும்போது | 
பண்புடனே ஆற்றுவித்து சிமிழில்‌ சேர்த்து . ்‌ 
பாங்காகக்‌ கேற்றான்விதை அளவிலப்பா 
உண்பதற்கு கருப்புக்கட்டி தனில்‌ பொதிந்து ்‌ 
ள்‌ ர 
்‌ 


ஒடு ன ல்‌ ட 


உயர்புழுங்கல்‌ அரிசியதின்‌ தவிட்டிலப்பா 
பண்பாக புரட்டிவித்துக்‌ காலைமாலை 
பாங்காக மூன்றுநாள்‌ உண்ணச்செய்யே. : 


4. மருந்து உண்ணும்‌ காலத்தே பத்தியந்தான்‌ 
மகனே நீ புளியுப்பு க்கல்‌, வேண்டும்‌. 
அருந்திடுவாய்‌ ஆவின்பால்‌. நெய்யும்‌ சேர்ப்பாய்‌ ை 
அடுத்துமே ஏழாம்நாள்‌ நீரில்‌ தோய்ந்து 
பொருந்துகின்ற ஒன்பதாம்நாள்‌ மிளகும்‌ பரலும்‌ 
போட்டரைத்துக்‌ கொதிக்கவைத்துத்‌ தலையில்‌ . 
தோய்த்து 


.... விருப்புடனே நீராட்டி பதினோராம்நாள்‌ கால்‌ 
| ல்‌ எண்ணெய்‌ தேய்த்துக்‌ குளிக்க 
ie 3 லாமே, 
5 எண்ணெய்தேய்த்துக்‌ ளிப்பிக்கும்‌ முலை )யைகேளு 
் குளிப்பிக்கும்‌ முறை? 
ட்‌ ல்‌ இயம்பும்‌ வா த தேகியெனில்‌ ஆமணக்கு 
எண்ணெயுடன்‌ வேப்பெண்ணெய்‌ ஆவின்‌ தெய்யு* 
ளடுப்பித்து ஓரளவாய்ச்‌ விட்டுக்‌ காய்ச்சி 
வண்ணமுடன்‌ தேய்பித்துக்‌ செய 
்‌ வாவ நில்லாத தேகிகட்கு ஆமணக்கின்‌ 
எண்ணெய்மட்டும்‌ தேய்ப்பித்துக்‌ குளிக்கச்‌ செய்து 
ஏ காத நோயெல்லாம்‌ ஏகச்செய்யே! ட 


igitized by Muthulakshmi Besear 


128 


6. அரசகெந்தி மெழுகதனால்‌ போம்நோய்‌ கேளு 

அவத்தைதரும்‌ பட்சவா தம்‌ இன்னும்உள்ள 

பிரவாதம்‌ என்பதுவும்‌ பெயர்ந்து ஓடும்‌ 
பேசுகின்ற குட்டங்கள்‌, சூலை, மேகம்‌, 

கிரந்தியுடன்‌, லிங்கப்புற்று யோனிப்புற்று, 
கீல்வாதம்‌, குன்மங்கள்‌, புரைப்புண்‌ தீரும்‌ ர 

திரமான அண்டவாதம்‌, அண்டசூலை, 

ன்‌ திரும்பாமல்‌ குடிவிட்டு ஓடிப்போமே! 


. நெல்வாவி, முத்தாவு, நல்ல எண்ணெய்‌, 
_நெடியுடனே தாளிதங்கள்‌ வாடை நீக்கு 
இல்லாளை நெருங்காதே போகம்செய்யேல்‌ 
இச்சையுறேல்‌ கரப்பான்‌ பொருள்‌ நீக்கு நீக்கு 
சொல்லும்‌ இந்தப்‌ பழக்கமெல்லாம்‌ திங்களொன்று 
தீரும்வரை நெருங்காதே விரும்பல்‌ வேண்டாம்‌. 
நல்லதற்கே இதைச்‌ சொன்னேன்‌ மறத்தல்‌ வேன்‌ 
_ தலம்பெற்று பல்லாண்டு வாழ்க: வாழ்க! (டாம்‌ 
வாய்‌ கட்டி வாதை செய்தால்‌. படிகாரத்தை 
வாயிலிட்டு அமிர்‌ கத்தைக்‌ ர செய்தும்‌ 
வாயதனைக்‌ கெரப்பளிக்க கருவேலம்பட்டை 
* வழங்கியதாம்‌ குடிநீரை உபயோகித்தும்‌ 
்‌ நோய்நீங்க மருந்துண்ணும்‌ காலம்‌ தன்னில்‌ 
அண்ணியதாம்‌ பசும்பயறு துவரை இன்னும்‌ 
காய்நீக்கி கத்திரியின்‌ பிஞ்சுகூட்டி, 
கனல்‌ தணிக்கும்‌ முளைக்கீரை உண்ணலாமே' , 
்‌ 5 அருட்பெருஞ்சித்தி. 


ரட்‌ ந்‌ ்‌ வ்‌ சியின்‌ அளவுகொள்ளக்‌ குணம்‌. 


15, 


ublic Domain. Digitized by Muthulakshmi Research Academy ட 
தி, க 12 ட்‌ : : 


சக்‌ 


| 


8றாவு, குமிழ்‌ நாணல்‌, அழும்‌ 
டம்‌-ஆமணக்கு ' கூத்தன்‌ 
பூண்டு 2 


129 
சர்வ வாத நிவாரணித்‌ தைலம்‌ 
எள்ளு, புங்க, இலுப்பையுடன்‌, கடுகு எண்ணெய்‌,” 
ஏரண்ட என்‌ ணெயுடன்‌, வேம்பின்‌ எண்ணெய்‌, 
தெள்ளியதாய்‌ வகைக்குத்தான்படி இரண்டும்‌ 
- தீர்க்கமாய்‌ பன்னிருபடி தானப்பா 
விள்ளுகின்ற எட்டிப்பழச்‌ சாறும்‌ கூட்டி. ; 
விந்தைமிகும்‌ கருநொச்சி. சிறுகுறிஞ்சா, 
அள்ளுமெழில்‌ கொன்றையுடன்‌ மாவிலங்கும்‌. 
அடுத்துமே விழுதி, வேலிப்பருத்தி, குன்றி 


ஊமத்தை, சங்கனுடண்‌, அவரி, முள்ளி; 
உயர்வான தழுதாழை, கண்டங்கத்‌(த)ரி 
சேமம்மிகும்‌ குமிழ்‌, புங்கு, முட்காய்‌ வேளை, 
செப்புகின்ற தைவேளை, அழிஞ்சி; கள்ளி. 
வாமம்‌ நிறை மருக்காரை, சதுரக்‌ கள்ளி, 
வலிவான்‌ கொடிவேலி, எருக்கு; எட்டி; 
தாமமுள்ள ஆதொண்டை, செம்புளிச்சை, 
தரமான கூளாத்தி, நெருஞ்சில்‌, சீந்தில்‌ 


வெண்குன்றி மணியுடனே- சிவனார்‌ வேம்பு, 
வப்பாலை. வெள்ளறுகு வல்‌ மலத்‌ 
திண்ணமுள்ள” கஞ்ங்காலி, கொழுஞ்சி, வாசி. 
திருவாம்‌ சிற்றாமணக்கு, பாதிரி,” ம்ற்றும்‌. 
வண்ணக்‌ காட்டாமணக்கு. அச்வ கெந்தி 
வகையான்‌ நற்கூத்தன்‌ குதம்பையோடு / 
பண்பான சாரணை, பிரம்பின்‌ மூலம்‌ க 
சப ஙாங்காக வகைக்குக்கால்‌ தூலாத்தை தர்க்க 
ற்‌ ப்பட்‌ ட -தரணம்‌ 3 
ப்ட்‌ 5 ப்‌ ற: ரழை-வாதமட்க்கி. ஏரண்‌ 
குதம்பை-முக்கொத்றி? 


அசுவகெந்தி-அமுக்‌ 


180 


திரிகடுகு, அரத்தை, ஓமம்‌ வகையொன்றுக்கு 
தெளிவாக இருபத்துப்‌ பலங்கள்‌ போடு 

மரமஞ்சள்‌, குங்கிலியம்‌ வகையொன்றுக்கு 
மாண்பாக ஒருபத்துப்‌ பலங்கள்‌ போடு 


- திரமான தேவதாரம்‌, கொள்‌ வகைக்கு 


திட்டமாய்‌ மூப்பத்துப்‌ பலங்கள்‌ போடு 
அரிதான வெள்ளுள்ளி நிறைதானப்பா 
அளவாக பதினைந்து பலங்கள்‌ போடே 


சொல்லியுள்ள சரக்குகளை உரலில்‌ போட்டு 
சுத்தமாய்‌ இடித்துமே எடுத்துக்கொண்டு 

வல்லியதாம்‌, தழுதாழை, மாவிலங்கு 

.. ” வகையான ஊமத்தை, கழற்சி, பின்னு 

சொல்லுகின்ற விழுதியுடன்‌, முருங்கை, நொச்சி, 
சுபமான ஆதொண்டை, எருக்கு, வாகை 


ம்‌ 


நல்வேலிப்‌ பருத்தியுடன்‌, சதுரக்‌ கன்னி 


இஞ்சியுடன்‌, எலுமிச்சம்‌ பழத்தின்‌ சாறும்‌ 
எடுத்திடுவாய்‌ வகைக்கு ஓர்‌ படிதானப்பா 
துஞ்சாது சொல்லியுள்ள சரக்கு எல்லாம்‌ 
,  சுத்தமுடன்‌ ஒன்றாக்கி நன்றாய்‌ காய்ச்சி 
அஞ்காமல்‌ வடித்தெடுத்து உடம்பில்‌ தேய்க்க 
அனைத்து வாதம்‌,சன்னியுடன்‌ வலிப்பின்வானை, 
செஞ்சுடரோன்‌ வருகைகண்ட பனியினைப்போல்‌ 
“தீர்ந்துவிடும்‌ தீர்க்கமாய்‌ நம்புவாயே!.. 
_- அருட்மெருஞ்சித்தர்‌ 


98, குழந்தைப்‌ பிணிகளுக்கு பிட்டவியல்‌ முறை 
1. பசும்பால்‌ தண்ணீர்‌ சம அளவாய்‌; 


பாண்டத்‌ திட்டு வேடுகட்டி 
பசுமைத்‌ துளசி இலைகளைமேல்‌$ 
பரப்பி மேல்வாய்‌ தனையூடி. ' 


181 


மசியவே வேக வைத்தெ 
மாண்பாய்ச்‌ சாறு ப்‌ 
சிசுவுக்கேற்ப கோரோசனை; 
சேர்த்துக்‌ கொடுக்க பிணிபல போம்‌ 


9, முக்கியம்‌ இருமல்‌ கபக்கட்டு; 
்‌  மூக்கடைப்‌ போடு, நீரேற்றம்‌ 
கக்குவான்‌ இருமல்‌, கணச்சூடு; 
கால்கை இழுப்புச்‌ சன்னிகளும்‌,. - ன 
்‌ மக்களை அண்டா திருந்திடவே 
மாதா பிதாவாய்‌ பிட்டவியல்‌; 
முக்கியம்‌ துளசிப்‌ பிட்டவியல்‌; 
முறையைச்‌ செய்தால்‌ நலந்தருமே! 


- அருட்பெருஞ்சித்‌ தர்‌ 


89, காய்ச்சல்‌ (சரக்‌) குடி நீர்‌... 
. தோலை நீக்கிய இஞ்சியுடன்‌; 
அளசியும்‌: மிளகும்‌ சமனெடுத்து 
கால்படி நீரில்‌ தட்டியிட்டு; 
காய்ச்சிப்‌ பாதியாய்‌ வற்ற வைத்து 
டப்‌ போற்றி பனங்கண்டு; 
வண்டும்‌ அளவு சேர்ப்பித்து 
காலை மாலை மூன்று தினம்‌; 
கணக்காய்‌ குடிக்கக்‌ காய்ச்சல்விடும்‌ 
£ அருட்பெருஞ்சித்தர்‌ 


40, பக்‌ 
விஷக்காய்ச்சலுக்கு மாத்திரை? ்‌ 


ல்‌ எடுத்து சுத்தித்து; ns 
"உளுந்த. மைபோல்‌ ஆனவுடன்‌: 
ததால்‌ கக லு 
ரட்ட. 
- தின்னி பம்‌ நீங்கவெந்நீர்‌; 
“னில்‌ கொள்ளத்‌ தணிந்திடுமே; 


-- அருட்பெருஞ்சித்தர. 


-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


182 


41. நெஞ்சுவலி கபசுரத்திற்கு ரூடி நீர்‌ 
துளசி, கண்டங்கத்திரியும்‌; த்‌ 
தூதுளை இலைதான்‌ அரைப்படியும்‌ 
மிளகு, சீரகம்‌, சிற்றரத்தை. 
மேலும்‌: மல்லி, அதிமதுரம்‌, 
அளவாய்‌ வகைக்கு ஐந்து கிராம்‌ ப்ர 
அவசியம்‌ எடுத்துச்‌ சிதைப்பித்து 
தெளிநீர்‌ இருபங்கு தான்விட்டு; 
திட்டமாய்க்‌ காய்ச்சியோர்பங்காக்கி 


பனங்கற்கண்டை பொடியாக்கி; 
பருகிடப்‌ போதிய அளவிட்டு 
தினம்மூவ்‌ வேளைகள்‌ பருகிவர 
திருவரு ளாலே நெஞ்சிவலி 
கனத்த இருமல்‌ கபசுரமும்‌: 
கதிரோன்‌ கண்ட பனி போலே 
தினங்கள்‌ ஐந்தில்‌ குணமாக்கி? 
தேக நலத்தைத்‌ தந்திடுமே! 


- அருட்பெருஞ்சித்தர்‌ 
- பல்வேறு பிணி நீக்கும்‌ பசுமை 
நிறை மூலிகைகள்‌ 
உடற்கட்டை காக்கும்‌ காயசித்தி மூலிகைசுள்‌ 


கரும்‌ நொச்சி, கருநெல்லி, சோதிப்புல்‌, சேரதிமரம்‌; 
கரும்சித்திரமூலம்‌, கருவாழை, காயாமரம்‌, கற்தாமரை; 
- கணங்காமரம்‌, உரோமமரம்‌, சேர்ந்தாடும்‌ மாவை, 
பொற்சீ ந்தி, வல்லாரை. குண்டலப்பாலை, செத்திராய்‌; 
செங்கழ்றாளை; ' செஞ்சதுரக்கள்ளி,  கருங்கரிப்பான்‌ 
மூவிலைக்‌ குருத்து, கருவீழி, கருவேம்பு, கமுநீலி 
சர்க்கரைவேம்பு, நரறாக்கரந்தை, பொற்றலைக்கையான்‌ 
புளியாரை, கருவள்ளி, எருமைக்கனைச்சான்‌, கருங்‌ 
காஞ்சிரை, கருந்துளசி -காம்பு சிவந்த . கீழ்க்காய்‌: 
நெல்லி, முண்டனிமரம்‌, 2... 


்‌..... CC-0: In Public Domain. Digitized by Muthulaksh ni Research Academy 


198 


வாதத்தை (வாயு) நீக்கும்‌ வலிமை நிறை மூலிகைகள்‌ ₹ 


சுக்கு, மிளகு, கண்டதிப்பிலி, சங்கம்வேர்‌, எருக்கம்‌; 
கவர்‌, வேப்பம்பட்டை, கொடுவேலி, சாரணைகிழங்கு, 


அசுவகெந்திக்கிழங்கு, பரங்கிப்பட்டை, தைவேளை 
வேர்‌, மேனிவேர்‌, தும்பை, வெள்ளுகா, மாவிலங்கு, 
கொடிக்கள்ளி, திருகுகள்ளி, சிவதை, நேர்வாளம்‌, 
குங்கிலியம்‌ தேவதாரம்‌. மஞ்சள்‌ மிளகாய்‌, ஓமம்‌. 
குங்குமப்பூ அக்கிராகாரம்‌, சண்பகப்பூ ஆடுதீண்டாப்‌ 
பாளை, செருப்படைமூலம்‌, பொடுதலை. செவ்வா 
மணக்கிலை, அவுரி, ஆடாதோடை ஐந்திலை.நொச்சி, 
வாதமடக்கி, உடும்புதெய்‌, . கடுகு. கடம்புவித்து, 
பாட்டைக்கீரை. காக்கிபுட்டான்‌, கருங்கோழி, சரக்‌. 
கொன்றைப்பட்டை, - காட்டாமணக்கிலை, கவுதாரி; 


உள்ளான்‌, குரோசாணி ஓமம்‌, கொம்பரக்கு, கூந்தன்‌': 


குதம்பை, கெளரி பாடாணம்‌, சங்கங்குப்பி, கருநொச்சி, 
புங்கம்வேர்‌. முருங்கப்பட்டை, முப்புரண்டிவேர்‌, சிறு 
தேக்கு சதகுப்பை, வாய்‌ விளாங்கம்‌. வெள்ளப்பூண்டு 
பெருங்காயம்‌, கருஞ்சீரகம்‌ நற்சீரகம்‌, முருங்கை 
மூலங்கள்‌. 


விரைவா தத்தை நீக்கி வெற்றி தரும்‌ மூலிகைகள்‌? - 


ஆளிவிதை, குங்குமப்பூ, எராண்டம்‌, இஞ்சி, 
எருக்கம்பூ, உகா இலை, வீழிவேர்‌, எலி ஆமணக்குப்‌ 
பால்‌, வெள்ளைப்‌ பூண்டு, சித்திரமூலம்‌. -முடக்கொத்‌' 


தான்‌, வெண்கழற்சிப்‌ பருப்பு, சாரணைக்கிழங்கு கருஞ்‌ . 


சீரகம்‌: இலுப்பைப்‌ பிண்ணாக்கு பெருங்காயம்‌. 
பித்தத்தை நீக்கும்‌ பெருமை மிக்க முஜிகைகள்‌ : 
பேய்ப்புடல்‌, மல்லி, அண்பகப்பூ, வாலுளுவை அரிசி 
செவியம்‌, சிவதை,. சிறுதேக்கு, சன்னலங்கப்பட்டை 
தாளிசப்‌ பத்திரி, நற்சீரகம்‌, பெருஞ்சீரகம்‌, காட்டுற 
சீரகம்‌, குங்குமப்பூ: நெல்லிமுள்ளி, ஏலம்‌, . நன்னாச்‌, 


+ CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


{ 
ல்‌. 
ந 
3 


194 


வேர்‌, கீழாய்‌ நெல்லி, இஞ்சி வால்மிளகு, கோஷ்டம்‌, 
அக்கிரகாரம்‌, அதிமதுரம்‌, பேரீச்சம்பழம்‌, முந்திரிபழம்‌, 
அரிநெல்லி, இலந்தைப்பழம்‌; இள நீர்‌, இம்பூரல்‌, பச்சை 
கற்பூரம்‌, ஈச்சம்‌, வெல்லம்‌, எலுமிச்சம்பழம்‌, கடாநாரத்‌ 
தை, தான்றிக்காய்‌, செவ்வல்லிப்பூ. கருவேப்பிலை, 
பாசிப்பயறு, சடாமாஞ்சி, கோரைக்கிழங்கு, முசு 


முசுக்கை, சந்தனம்‌, கழுதைப்பால்‌ களாவேர்‌, கிரந்தி | 


நாயகம்‌, சர்க்கரை, சிவதைவேர்‌ கருங்குவைக்காடி, 
ண்டுபரங்கி, வில்வவேர்‌, பற்கம்‌ நற்பசளி நீர்‌ ஆரை 
நெய்தற்கிழங்கு பேய்‌ முசுட்டை-மணத்‌ தக்காளி 
வல்லாரை. 


தல்‌ கரிப்பான்‌, . அனிச்சம்வேர்‌, கருங்காக்கட்டான்‌, 
தாதுளை, இண்டு, கண்டங்கத்திரி, ஆதண்டைவேர்‌, 


இம்பூரல்‌ எருமைக்‌ கிடாரிச்சாி. ௫ ர்‌, செம்‌ 
ட 13 மனிவேர்‌; ர்‌ 
முள்ளி, சங்கன்பழம்‌, கச்சநாரதீ தம்பழம்‌, இலுப்பை 


ளாட்டுப்பால்‌, முசுமுசுக்கையிலை. கடம்ப விதை! 


ர ப்‌. 
முசுருமுட்டை, நன்னாரிவேர்‌ 270 அண்டத்தைலர்‌ 


25% 


| 


esearch Academy. 
Research Academy 


ccd. InPublic Domain. Digitized by’ 


ட... 


185 


சுரம்‌-தோசம்‌-சன்னி நீக்கும்‌ தூய பொருட்கள்‌ : 


டாதோடை, நிலவேம்பு, பெருங்குமிழ்‌. பேரா 
டட கோரைக்கிழங்கு. தும்பை, சித்தி மூல்ப்‌ 
சீந்தில்கிழங்கு, செந்தட்டிவேர்‌ பற்பாடகம்‌, கோராசூ 
சிற்றாமுட்டி, அவுரிவேர்‌, ஓமம்‌, சிவனார்‌ வேம்பு, ௧௫ 
நாவி, கருந்துளசி, சிறுகாஞ்சோரி, கோஷ்டம்‌, கெளரி 
பாஷாணம்‌, தாளகம்‌, சிறுதேக்கு, அரத்தை, 
மாஞ்சில்‌, கண்டதிப்பிலி, சிறுநாகப்பூ, சணைபகஃபபூ; 
கிராம்பு இலுப்பைப்பூ, விலாமிச்சைவேர்‌, கிருநீற்துப்‌ 
பச்சை, இஞ்ரி. தாளிசப்பத்தி ரி, கொம்பரக்கு, குங்குமப்‌ 
பூ, கஞ்சாங்கோரை, வலம்புரிக்காய்‌,. சிற்றரத்தை, 
பேரரத்தை, இலவங்கப்பத்திரி, ௧௫ ஞ்சீரகம்‌, அன்‌ 
விளங்கம்‌, செவியம்‌, ஏலம்‌, பெரிய ஏலம்‌, ம ப்‌ 
மிளகாய்‌ இலை, மரமஞ்சள்‌, மனோசிலை, , மாசிப்‌ 
பத்திரி, திரிகடுகு, மாவிலங்கப்பட்டை த்தல்‌ 
பட்டை வில்வவேர்‌; முட்காவேளை, , வருக ம மங்கு... 
வாகைவேர்‌, விஷ்ணுகரத்தை, வேப்பீர்க்கு, னப்‌ 
்‌ வேர்‌, வன்னிப்பட்டை, வட்டக்‌ கிலுகிலுப்பை வனின்‌ 
பூ, வேளைப்பூ, நொச்சிப்ப5 வெண்ணிக்‌. அள்ளிக்‌ 
இரசசெந்தூரம்‌, இலிங்கம்‌, இரசகற்பூர ட 
கொளுந்து, வெள்ளெருக்கம்பூ, படபட "கோழி 
பற்பம்‌, வேப்பெண்ணெய்‌, வெள்ளைத்‌ ண்ட்‌ 
முட்டை, முசுருமுட்டை- கண்டங்கத்திரி, தூது > 


முருங்கைவேர்‌ 


ட்‌ ர்கள்‌? 

காது நோய்‌ நீங்கும்‌ பொருள்‌ ன்‌ த 
பின்‌, வில்வம்பழும்‌, சக்கு, மிளகாய்‌, பன்றி 
ே ப்பெண்ணெய்‌, வலம்புரிச்‌. பகத்‌. 
தியம்‌. நல்ல்லா 
நமல்‌, த்‌ ப தமனில்‌, அப்ளை 
அம்ப மான்‌, அனகை, மானம்‌ 

 விஷமூங்கில்‌ இலை: 

: : சங்கும்‌ பொருட்கள்‌? ப்ர 
பல்‌ தய... ழ்பழம்‌, கருங்காலிபட்டை, முள்ளங்கி 
வனக சல்‌ வ்‌ 


1 CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


னத்‌, 


186 


கண்‌ நோய்‌ நீங்கும்‌ பொருட்கள்‌? 
கோரோசனை நற்சீரகம்‌, சண்பகப்பூ, அதிமதுரம்‌: . 
௪ ஒங்கு ஓடு, தாமரைக்கிழங்கு, நிலக்குமிழ்‌; அருகம்‌ . 
புல்‌; சிறுகீரை, தம்பாலை, சோற்றுக்கற்றானை, தாழை . 
விழுது, எலுமிச்சம்பழம்‌, கடுக்காய்‌, மாதுளம்பழம்‌ 
- தும்யைஇலை, கற்பூர வல்லி, செவியம்‌, களாப்ழு 
கிரந்திநாயகம்‌, கருஞ்சீரகம்‌, தீப்பிலி, பலகறை நல்ல 
எண்ணெய்‌, கீழ்க்காய்‌ நெல்லி, தும்பைபூ, குங்குமப்பூ, - 
- முதியார்‌ கூந்தல்‌, சடாஞ்சில்‌, சுக்கு, : சோதிப்புல்‌, 
தகரை, நெல்லிக்காய்‌, குழிதாமரை, ஓரிதழ்‌ தாமரை, ! 
..  இருசு, சீனிக்காரம்‌, துக்கம்‌, நவலோகம்‌ காந்தம்‌ 
... . ஆமை ஓடு கலைமான்‌ கொம்பு, பீதரோகனி சமுத்திரா 
பழம்‌, தேவதாரம்‌, சந்தனம்‌, நந்தியாவட்டைப்பூ, சிறி 
பூளை, மஞ்சள்‌ கருசலாங்கண்ணி, தல்‌ 
.. வெள்ளைப்‌ புள்ளிகளுக்கு வெ 


ற்றி தரும்‌ மருந்து? | 
வேம்பு, 

திப்பிலி, | 
த . சாதிக்காய்‌, சாதிப்‌ 
பக்கிரி. வகைக்கு, வராகனெடை - ஒன்று ' எடுத்துச்‌ 
சூரணித்து மூன்று விரலால்‌ எடுத்து தினம்‌ தேனில்‌ ஒர .. 
7 “டு வர உடலில்‌ ஏற்படும்‌ வெள்ளை 


கம்ம... 


187 


* புளி இவற்றில்‌ ஏதாகிலும்‌ ஓன்றை _ உப்பில்லாமல்‌ 
நர்‌ க்‌ குடித்தாலும்‌ உண்பவற்றை உண்டா 
லும்‌ மருந்தீடு நீங்கும்‌. 
தலைவலி நீக்கும்‌ தரமான பொருட்கள்‌ 

யிலை, கஸ்தூரி, ககுஞ்சீரகம்‌, கொட்டிக்‌ 
கிழங்கு, கருஞ்செம்பை, ச ர்தொச்சி; கொட்டிக்கிழங்கு;. 
குந்திரிக்கம்‌: சவுரி பழம்‌, சவ்வாது, சாம்பிராணி, செத்‌ 
தாழம்பூ தமரத்தம்பழம்‌, நந்தியா வட்டைப்பூ, நாக 
மஞ்சட்கிழங்கு, மட்டிப்பால்‌. 


மாந்தம்‌-கணம்‌-பிரளி நீக்கும்‌ பொருள்கள்‌? 


ர 3 ங்காயம்‌ 

ப்பு, மஞ்சள்‌, கடுகுரோக்ணி, பெருங்காயம்‌, 
கருதக்‌, நாய்கன்‌. நாய்வேளை, வ்‌ 
செல்வாமணக்கிலை, ஆமையோடு, கஞ்சாங்கோரை, 


ம கிட்‌ 

“காக்கட்டான்‌, குழிமுட்டான்‌, தழுதாளை இலை 
பூள்‌ விழுதி இலை, திருதீற்றுப்பச்சை, ஒல்‌ 
» வுரி இலை, லைக்குமிழ்‌, வெ 5 


ற்பூரவல்லி, ட 
பேப்‌ மிரட்ட தும்பை இல, இத த்ர, 
இலை, (பொடுதலை, ட்‌ பகுத்த 


முருங்கை ஈர்க்கு சிறுபூனை; 
நீக்கும்‌ பொருட்கள்‌? 
ஆளிவிதை, ஆமுக்கிரா, 
ஐவிரலில்‌ கோவை, சார லபல கொடுவேனிவேர்‌ 
கோவை, பூமிச்‌ த்‌ பூவரசுப்பட்டை, 
ணம்‌, தேற்றா த தின்‌ ்‌ 

பனங்கோவை, வட்டக்‌ அகிலன்‌ ட்டு ந்‌ 

பலத்‌ ற்காதிலை, ம்‌ i 
முங்கிற்குறுத்து, வாள்‌, அக்கிராகாரம்‌; 
எருக்கமிப ரடுதலை; மருட்மிழங்கு, மெழுகு சதை 
தத்தைச்குரி, ப த்துல ஏதாகிலும்‌ ஒன்று அல்லது 
பொட்‌ த அளவாய்‌ எடுத்து அரைத்துப்‌ போட 
ஐந்து ௪ ்‌ 
வீக்கம்‌ நீங்கும்‌ 

சிம்‌. ச்‌ 19 


அடிப்பட்ட வீ க்கம்‌ 


தலைச்சுருளி வேர்‌, 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


188 | 


சுகசன்னி ஏற்படும்‌ விபரம்‌? 


தைலம்‌ தேய்த்து முழுகியபோதும்‌, தயிரும்‌ அன்ன 

மும்‌ உண்டபோதும்‌: வயிறுமந்தித்து உடல்‌ அசதியாய்‌ 

இருக்கும்போது, பெண்களைப்‌ புணர்வதால்‌ ஏற்படும்‌ 

சன்னிக்கு சுக சன்னி என்று பெயர்‌. இதன்‌ குறிகள்‌ 

உடல்‌ காய்ச்சல்‌ அடித்தது போன்ற வலி கண்‌ சிவந்‌ 

்‌ திருத்தல்‌, வியர்த்தல்‌ நடுங்குதல்‌. மன அமைதியின்றி 
பிதற்றல்‌ ஆகிய குறி குணங்கள்‌ காட்டும்‌. 


இவை நீங்கத்தக்க மருந்துகள்‌? 


1. காற்படி இஞ்சிச்‌ சாற்றை சுரசம்‌ செய்து வடி 
கட்டி அதற்கு நிகர்‌ தாய்ப்பால்‌ சேர்த்து அதில்‌ முசுறு 
முட்டை பூநாகம்‌ (மண்புழு) திப்பிலி இவைகளைத்‌ 
தனித்தனியாய்‌ வெதுப்பிப்‌ பொடித்துள்ள தூள்‌ 
வகைக்கு ஒரு வராகனெடை கல்ந்து ஆறு வேளைகள்‌ 
கொடுக்கக்‌ குணந்தரும்‌. ன்‌ 


2. பூநாகம்‌, ஒரு எலுமிச்சங்காய்‌ அளவு எடுத்து 
அத்துடன்‌ சீரகம்‌ ஒரு வராகனெடை சேர்த்து பசும்‌ 
பாலில்‌ அரைத்து வெந்நீரில்‌ கரைத்து மூன்று வேளைகள்‌ 
கொடுக்கத்‌ தீரும்‌. 


| 

8. பழம்‌ புளி, சுக்கு, வெள்ளைப்பூண்டு, மிளகு | 
வகைக்குப்‌ பலம்‌ ஒன்று எடுத்து, இவைகளை மைபோல்‌ | 
அரைத்து மூன்று உருண்டை செய்து மூன்று வேளை | 
கொடுக்கத்‌ தீரும்‌. 


சன்னிவாதத்திற்கு ஒத்தணம்‌? 


கொப்பரைத்‌ தேங்காய்‌ 


ர ஐந்து, வெள்ளைப்பூண்டு 
பலம்‌ 2 வேப்பம்முத்துபடி. 5 


கொதிக்க வைத்து, இதில்‌ மேற்படி பொட்டணத்தை 


189 


தோய்ந்து வெதுப்புடன்‌ உடல்‌ முழுவதும்‌ ஓத்தணம்‌ 
கொடுக்கத்‌ தீரும்‌. 


சன்னி பதிமூன்றுக்கு மாத்திரை? 
னாசீலை. தாம்பிரபற்‌ 


காந்தம்‌ பாதரசம்‌ கெந்தீ. ம லன்ன! பவம்‌ 


பம்‌, லிங்கம்‌ வகைக்குப்பலம்‌ ஐந்து » po 1 அட 
ஒன்று இவற்றை சோற்றுக்கற்றாளைச்‌ சாற்றால்‌ ம 
நாட்கள்‌ அரைத்து குப்பியில்‌ அடைத்து வாயை ப்‌ 
கல்லால்‌ மூடி வலுவாய்‌ சீலைமண்‌ செய்து புக்‌ 
வைத்து முத்தியும்‌ மூன்றுநாள்‌ எரித்து கலம்‌ 
கச்‌ செந்தூரமாயிருக்கும்‌; அதில்‌ திப்பிலி, திப்‌ ப 
சாதிபத்திரி, கடுகுரோகிணி, வகைக்கு அரை ல்‌ 
பலம்‌ வீதம்‌ கூட்டி கோழிமுட்டை லில்‌ 
அரைந்து குன்றி அளவு மாத்தில7 த்‌ ன்றும்‌ 
உலர்த்தி முள்ளிச்சாற்றில்‌ கொடுக்க சன்‌ 

நீங்கும்‌. 1 

தேள்‌ கடிக்கு மருந்து? 

1. தேள்‌ கடி மருந்து 
சின்னியென்னும்‌ மூ 
தேள்கடி வாயதில்‌ தட 
சிறுபுன்னைக்‌ காயளவு 

னி, தும்பை - இலை 
்‌ ரம்பிட்டரைத்து 


கேள்‌ தம்பி - சிறு ள்‌ 
லிகை இலையை அரைத்து 
வி- உள்ளே ஆ 
கொடுக்கவுந்‌ தீரும்‌. 


படட துளசியை தேள்‌ விஷம்‌ நீங்கும்‌. 

2 தேள்‌: 
டாய்‌ வெங்காயத்தை வெட்டி ஃ தேன்‌ 
3. கறுக்க இடந்தன்னில்‌ தேய்த்திடத்‌ தீரும்‌ 
கட்டன்‌ வெங்காயம்‌ பத்து - துண்டாய்‌ 
யே தேய்த்திடத்‌ தேள்‌ விஷம்‌ நீங்கும்‌ 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


140 


4. உப்பு மஞ்சள்‌ சுண்ணாம்பு - மூன்றும்‌ 
ஓரளவாகவே எடுத்து அரைத்து 
தப்பாகல்‌ கடிவாயில்‌ அப்பு - இதனால்‌ 
தாங்காத கடுப்பெல்லாம்‌ தணிந்துமே போகும்‌, 


5. பழம்‌ புளி சுண்ணாம்பு சமனெடுத்து - அதைப்‌ 
பாங்காய்‌ பிசைந்திட சூடு உண்டாகும்‌ 
மழமழெனச்‌ சூடாறும்‌ முன்னே - கடி 
வாயினில்‌ வைத்து அழுத்திவிடந்‌ தீரும்‌. 


7 நவச்சாரம்‌ சுண்ணாம்பும்‌ குழைத்து , தேள்‌ 
நறுக்கென்று கொட்டிய இடத்திலிட மாறும்‌ 
வமான உடைந்த இசைத்தட்டை கல்லில்‌ 
நன்னீரிட்டரைத்துமே பற்றிடத்‌ தீரும்‌. 


7 சுண்ணாம்பை கடிவாயில்‌ தடவி, பின்னே 
சுட்ட கத்திரிக்காயை கட்டவிடந்‌ தீரும்‌ 


மண்ணெண்ணெயை துணியொன்‌ நில்நனைத்து- 
க 


ae 
வாயிலே போட்டு அவ்வெண்ணெய்‌ விடந்தீரும்‌ 


8. வெற்றிலை மூன்றை எடுத்து - இதில்‌ 
மிளகு. பதினைந்து விரவியே வைத்து : 
பற்களால்‌ நற்நறவென மென்று - தின்ன 
படிந்துள்ள தேள்விடப்‌ பறந்துமே போகும்‌ 


ke * அருட்பெருஞ்சித்தர்‌ 
முப்பத்திரண்டு (அக உள்‌) மருந்துகளின்‌ விபரங்கள்‌ 


என்ன? 


1. சாறு, இவை மூலிகை வர்க்கங்களை த்தும்‌ 
வதக்கியும்‌, பிட்டவியல்‌ செய்தும்‌, சிலவகை ப்‌ 
பொருட்கள்‌ சேர்த்தும்‌, அவைகளில்‌ சாறு எடுத்தலா 
கும்‌. த்‌ 


2. சுரசம்‌, இ 
எடுக்கப்பட்ட சாற்றை சிறிது 


வை மூலிகை வர்க்கங்களிலிருந்து 
ஈடவைற்து எடுத்து 


CC-0. In Public Domain. Digitized 
ந்த்‌? 


141 


கொள்ளுதல்‌? அல்லது குறைந்த அளவுள்ள சாற்றை 
ஒரு இரும்புக்‌ கம்பியை காயவைத்து சாற்றில்‌ நனைத்து 
சுரசம்‌ செய்யலாம்‌. 

9. குடிநீர்‌: இவை சில மூலிகைச்‌ i சரக்குகளைச்‌ 
சிதைத்து. தண்ணீரில்‌ கலந்து, முறைப்படி காய்ச்சி 
வடித்துக்‌ கொள்ளுதல்‌. 

4, கற்கம்‌, இவைசில மூலிகைச்‌ சரக்குகளை நீர்‌ 
விட்டு கெட்டியான பதத்தில்‌ துவையல்போன்று 
அரைத்தெடுத்த விழுதாகும்‌. 

த, உக்களி: இவை அரிசி மாவுடன்‌ முலிகைச்‌ 
சரக்குகளின்‌ சாறுகளைக்‌ கலந்து உளுத்தங்களி கேப்‌ 
பைக்களி ஆகியன போல்‌ கிண்டிக்‌ கொள்ளுதல்‌. 


டற்று படட ககன கத வரைக 


6, அடை: இவை அரிசி மாவு டன்‌ சில மூலிகை 

' களைசேர்த்து அரைத்து வட்டமாக அடைதட்டி அடை 

தோசை புரோட்டா ஆகியன போல்‌ சுட்டு எடுத்துக்‌ 
கொள்ளுதல்‌. i 

பல மூலிகைச்‌ சரக்குகளை . குறிப்‌ 


டி rib: 
ண ளாக்கி துணியால்‌ 


பிட்ட அளவுகள்‌ சேர்த்து இடித்து தூ 
சலித்துக்‌ கொள்ளுதல்‌; 
ன்‌ ்‌ சி முதலிய மாவுடன்‌ 
8. பிட்டு: இவை கார்‌ அரிசி ்‌ - 
வேண்டும்‌ கன்‌ டார்‌ சேர்த்து தூளாக்கி ட்ட 
அவிப்பதுபோல்‌ அவித்துக்‌ கொள்ளுதல்‌. 
த்‌ ப ' வெல்லம்‌ 
9. வடகம்‌: இவை. சூரணத்துடன்‌ 
... சேர்த்து பிட்டவியல்‌ செய்து இளஞ்சூட்டில்‌ உருண்டை 
ட களாகப்‌ பிடித்து உலர்த்திக்‌ கொள்ளுதல்‌, க 
12 ணெய்‌, இன்றேல்‌ 
வண்ணெய்‌: இவை எண்ணெய்‌, இன்றேல்‌ . 
நெய்யுடன்‌ சில மூலிகைச்‌ சரக்குகளை சேர்த்து உருக்கி 


i 
i 
| 
ந 
i 
1} 
| 
| 
| 
| 
| 
| 


0-0. In Public Domain. Digitized by-Muthulakshmi Research Academy ம்‌, 


142 


நீரிலிட்டுக்‌ கடைந்து வெண்ணெய்போல்‌ ஆக்கிக்‌ 
கொள்ளுதல்‌. 


11. மணப்பாகு: இவைசில மூலிகைச்சரக்குகஜ 
கியாயம்‌ (கஷாயம்‌) செய்து அல்லது இடித்துப்‌ பிழித்‌ 
தெடுத்த சாற்றுடன்‌, போதிய சர்க்கரை சேர்த்து தேன்‌ 
பதத்தில்‌ வரும்படியாகக்‌ காய்ச்சி எடுத்துக்கொள்ளுதல்‌ 


12. நெய்‌: பசுவின்‌ நெய்யுடன்‌ சிலவகைச்சரக்கு 
களை முறைப்படி தூளாக்கி கலந்து நெய்ப்பதத்தில்‌ 
காய்ச்சி வடிப்பது. 


18. இரசாயணம்‌: இவை மூலிகைகளால்‌ செய்யப்‌ 

பட்ட சூரணத்துடன்‌, நெய்‌, தேன்‌ ஆகிய சரக்குகளை 

சர்த்து நன்றாக ஒன்றுடனொன்று உறவாகும்படி 
கிளறி வைத்துக்‌ கொள்ளுதல்‌. 


- 14. இளகம்‌: சர்க்கரை பாகுசெய்து எடுத்து அவற்‌ 
றில்‌ முறையே தயாரிக்கப்பட்ட சூரணங்களைக்‌ 
கலந்து, நெய்‌-தேன்‌ ஆகியவைகளை ஊற்றித்‌ கிண்டி. 
எடுத்துக்கொள்ளல்‌ இதனை “இலேகியம்‌” என்றும்‌ கூறு 
வதுண்டு. 


15. எண்ணெய்‌, எண்ணேய்யுடன்‌ மூலிகைச்சாறு 
மூலிகைத்தூள்‌ கற்கம்‌(விழுது) ஆகியவைகளைச்சேர்த்து 
நீர்‌ வற்றும்வரை சிறுதீயாக எரித்து எண்ணெய்பதம்‌ 
வந்ததும்‌ வடித்துக்‌ கொள்ளல்‌. இதனை தைலம்‌ என்று 
கூறுவர்‌ 


16. மாத்திரை, மூலிகை பாஷாணச்‌ சரக்குகளைப்‌ 
பொடியாக்கி, கல்வதிலிட்டு பழச்சாறு அல்லது மூலிகை 


சாறு குடிநீர்‌ ஆகியவை விட்டு குறிப்பிட்ட நேரம்வரை 
அரைத்து மெழுகு பதத்தில்‌ எடுத்து சிறுசிறு உருண்டை 
களாக உருட்டி நிழலில்‌ உலர்த்தி எடுப்பதே மாத்திரை 
களாகும்‌. ்‌ 3 


ரர்‌ Research Academy 


பே ஆப அப 


uthulaks 


148 


17. கடுகு: இவை சில மூலிகைச்‌ சாக்குகளின்‌ 
சூரணத்துடன்‌ தைலப்‌ பொருட்களைச்‌ சேர்த்துகாய்ச்சி 
கடுகுபோல்‌ திரண்டு சேறுபோல்‌ வரும்‌ பதத்தில்‌ எடுத்‌ 
துக்‌ கொள்ளல்‌. க 


ப 8. பக்குவம்‌: கடுக்காய்‌ போன்ற சிலசரக்குகளை 
பழச்சாறு தேன்‌ நெய்‌ போன்ற சில திரவப்பொருட்களில்‌ 
போட்டுப்‌ பக்குவப்படுத்துதலே பக்குவம்‌, 


19. தேனூரல்‌: இஞ்சி போன்ற கிழங்குவர்க்கங்கள்‌ 
காய்கள்‌ ஆகியவற்றை பொடித்‌ துண்டுகளாக வெட்டி 
நிழலில்‌ உலர்த்தியபின்‌ தேனில்‌ ஊற வைத்துக்‌ 
கொள்ளல்‌. 


20. தீநீர்‌: இவை சில மருந்துப்‌ பொருட்களை 
வாலை (திராவகம்‌ வடிக்கும்‌ பாத்திரம்‌)யிலிட்டு எரித்து 
- திராவகம்போல்‌ கிடைக்கும்‌ நீரை சேகரித்து கொள்ளல்‌ 


21. மெழுகு: மருந்துப்‌ பொருட்களைத்‌ தூளாக்கி 
தேன்‌ முதலிய திரவப்‌ பொருள்களிலிட்டு அரைத்து 
மெழுகு பதத்தில்‌ எடுத்துக்‌ கொள்ளல்‌ மெழுகாகும்‌. 


22. குழம்பு: மருந்துச்‌ சரக்குகளை அரைத்து குழம்பு 
பதத்தில்‌ எடுத்துக்‌ கொள்ளல்‌ வேண்டும்‌. 


28. பதங்கம்‌: மருந்துப்‌ பொருட்களை ஒரு சட்டியி 
லிட்டு மேல்‌ சட்டிமூடி சீலைமண்‌ செய்து எரித்து ஆறிய 
பின்‌ மேற்சட்டியில்‌ ஒட்டியுள்ள தூளை சுரண்டி எடுத்துச்‌ 
சேகரித்துக்கொள்வதே பதங்கம்‌. 

24. செந்தூரம்‌: இவை சில மருந்துப்‌ பொருட்களை 
ஒன்றாகச்‌ சேர்த்து அரைத்தும்‌ எரித்தும்‌ புடமிட்டும்‌ 
செந்நிறத்‌ தூளாகச்‌ செய்து கொள்ளலே செந்தூரம்‌. 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


144 


25. நீறு: இவை சிலமருந்துப்‌ பொருட்களை ஒன்‌ 
றாக்கி அரைத்தும்‌, எரித்தும்‌. புடமிட்டும்‌ வெண்மை . 
நிறத்‌ தூளாக்கிக்‌ கொள்ளல்‌ இதனை “பற்பம்‌” என்றும்‌ 
கூறுவர்‌. 


26. கட்டு: இவை சில சரக்குகளை ட்டிலிட்‌ 
அடுப்பேற்றி சில . திரவங்களைக்‌ கண்டு க்‌ 
கொடுத்து கெட்டிப்படுத்துதல்‌ இம்மாதிரி செய்யப்பட்‌ . 
டதை இலிங்கக்‌ கட்டு, வீரக்கட்டு, பூரக்கட்டு என்று 
பலவகைக்‌ கட்டுகளாகச்‌ சொல்லப்படும்‌. 


27. உருக்கு: இவை சிலவகை மருந்துச்சரக்குகளை 
மூசையிலிட்டு ஊதி உருக்கி சாய்ப்பதாகும்‌. 


28. களங்கு: இவை உலோகச்‌ சரக்குகளையும்‌ 
பாஷாணப்‌ பொருட்களையும்‌ சேர்த்து முன்போல்‌ உருக்கி 
எடுத்துக்‌ கொள்வதாகும்‌. 

.... 29. சுண்ணம்‌: இவை சில சரக்குகளை காரம்‌ 
மிகுந்த தீநீர்‌ முதலியவற்றால்‌ அரைத்து புடமிட்டு அல்‌ - 
லது மூசையிலிட்டுணதி சுண்ணாம்புபோல்‌ காரமுடைய . 
மருந்தாகச்‌ செய்தல்‌. 


80. கற்பம்‌: இவை சில மூலிகைப்‌ பொருட்களையா 
வது; அல்லது முப்பு போன்ற நன்ரு முடிக்கப்பெற்றி 
அரிய பெரிய பெரும்‌ மருந்துகளையாவது, பந்திய முறைப்‌ 
படி தொடர்ந்து உண்டு வருதல்‌ இதனை “காய கற்பம்‌ 
என்றும்‌ கூறுவர்‌. ச அண்டத்‌ 


81. சத்து: இவை மூலிகைப்‌ பொருட்கள்‌, உலே! 
கப்‌ பொருட்கள்‌, உபரசப்‌ பொருட்கள்‌ ஆகியவற்றிலி 
ருந்து முறைப்படி அவைகளின்‌ சத்துக்களை எடுத்தக்‌ | 
கொள்ளல்‌. i 

ப்‌ 


92. குருகுளிகை: இவை ரசத்‌ை ரி லிகை 
ம்‌ த அரிய மூ 
களின்‌ சாறிட்டு அரைத்தும்‌, ஜெயநீர்கள்‌ கொண்டு 


i CC-0. In Public Domain. ed by Muthulakshmi Research Academy 


சுருக்கிட்டும்‌ முப்பு முதலிய உயர்சரக்குகளை சேர்த்தோ - 
'இரசத்தைக்‌ கட்டியான இரசமணியாக்கி முறைப்படி . 
சாரணைகளை செர்து நெருப்புக்கு ஓட்டாமல்‌ இருக்கச்‌ 
செய்தல்‌. இவை இரவாதம்‌ முதல்‌ பலவகைச்‌ சித்து 
களுக்கு உபயோகமாகும்‌. 
புற (வெளி] மருத்துகள்‌ முப்பத்திரண்டின்‌ விபரங்கள்‌? . 
1, கட்டு 2. பற்று 8. ஓற்றடம்‌ 4. பூச்சு 5. வேது ' 
8. பொட்டணம்‌' 7. தொக்கணம்‌ 8. புகை 9. மை 
10. பொடித்திமிர்தல்‌ . 11 இலிங்கம்‌ 12 நசியம்‌ 
18. ஊதல்‌ 14, நாசிகாபரணம 15. களிம்பு 16. சீலை 
|. 317. நீர்‌ 18. வத்தி 19. சுட்டிகை 20. சலாலகை ' 
21. பசை 22. களி 28 பொடி 24, முறிச்சல்‌ 25. கீரல்‌ 
| 28. காரம்‌ 27. அட்டைவிடல்‌ 28. கொம்பு கட்டல்‌ ந 
.29. உரிஞ்சல்‌ 80. அறுசுவை 81. குருதிவாங்கல்‌ ' 
82. பீச்சு. 
உலோகச்‌ சத்துள்ள மூலிகைகள்‌ என்ன? அத்‌ 
செம்புச்சத்து மூலிகை : நீலிவேர்‌, கையான்‌ மூசு. 
முசுக்கை, அந்தரத்தாமரை கொவ்வை, நத்தியாவட்டம்‌ 
பூ பொடுதலை, பாவை ஆடு தீண்டாப்பாளை அந்தரக்‌ 
கருடன்‌ முள்ளங்கி வெள்ளைக்கோழியவரை சித்திர. 
. மூலம்‌ ஆல்‌ புல்லுருவி கரும்பசனை பொன்னாவிசை 
ஆவிரை புளியாரை. 3 
| வங்கச்சத்துள்ளவை : சிவகரந்தை, வெள்ளறுகு , 
செருப்படை, ஆடாதோடை, இல்லை, நல்வேளை. 
தங்கச்சத்துள்ளவை : சிவனார்‌ வேம்பு, பூனைவனங்கி, 
கற்றாமரை, மயிலிறகு. நர த்‌ 
குருவங்கச்சத்துள்ளவை ₹ கீழாநெல்லி, தும்பை, 
துளசி, பொன்னாங்காணி, தூதுளை,தவசுமுருங்கை 
நிமிளைச்சத்துள்ளவை 3 வில்வம்‌, புளியாரை . 
இரும்புச்சத்துள்ளவை : கழற்சி A 
கசித்துள்ளவை : பிரமி \ 
நாக்ச்சத்துச 7 ்‌ 
த்ராச்சத்துள்ளவை விழுதி 
வெண்வங்கச்‌ த்தக்காளி, துத்‌ 
ப்ட்‌ தகம்‌. 


கதா 


146 


காந்தச்சத்துள்ளவை : சிறியாநங்கை, ணை த 
சூரி, அழுகண்ணி, தொழுகண்ணி, கள்ளி. MANO 

வெடியுப்பு*சத்துள்ளவை : கதலிவாழை 

திரிவங்கச்சத்துள்ளவை : நீர்மேல்‌ நெருப்பு, பேய்க்‌ 
கடலை. 

அயவங்கசத்துள்ளவை : கருமத்தை 

கிளிஞ்சல்‌ சத்துள்ளவை : சிறுசின்னி 


வினாத்தாள்‌ எப்படி இருக்கும்‌ 
பரம்பரை மருத்துவத்‌ தேர்வு 1972 
சித்த மருத்துவம்‌ 
காலம்‌ : 2 மணி 80 நிமிடங்கள்‌ 
(மொத்த மதிப்பெண்‌ 100) 
ல்‌ ்‌ மதிப்பு எண்கள்‌ 
அ. ஐம்பூதம்‌, அறுசுவை, முக்குற்றம்‌,ஐந்தினை யாலை? 
10 
. தும்மல்‌, பசி, இவ்விரு வேகங்சளை, அடக்குவதால்‌ 
ஏற்படும்‌ கோளாறுகள்‌ யாவை? 10 
இ. கீழ்க்காணும்‌ மூலிகைகளின்‌ குணம்‌ செயல்களை 
சுருக்கமாக வரைக. 80 
சீந்தில்‌, நீர்முள்ளி, பற்படாகம்‌, ஈளிசப்பத்திரி, 
கண்டுபரங்கி, சரக்கொன்றைப்புளி. ' ள்‌ த 1 அ 
௬. கஞ்சா, கந்தகம்‌, இவைகளை: சத்தி செய்வது 
ற்‌ எப்படி? ... ந்த ப்‌ 10 - 
௨. பவள பற்பம்‌ ரெய்யும்‌ முறை யாது? இதன்‌ அளி 
- துணை மருந்து இதனால்‌ தீரும்‌ பிணிகள்‌ னன்‌? 10 : 


| 
ப 


, சாந்த சந்திரோதயம்‌, 
ரும்‌ சரக்குகள்‌ யாவை 


வினாத்தாளில்‌ கண்ட 
விஷயங்களுக்கு விடை 
எழுதுதல்‌ எப்படி? 


1. பிருதிவி, அப்பு, தேயு, வாயு,ஆகாயம்‌ என்பன 
| 
| 
| 


ஐந்து பூதங்கள்‌. 
இனிப்பு, துவர்ப்பு, உப்பு, உறைப்யு, கோரம்‌) 
கசப்பு, புளிப்பு என்பன ஆறு சுவைகள்‌. 
வாதம்‌-பித்தம்‌-சிலேத்மம்‌ ஆகியவை முக்குற்றங்கள்‌ 
குறிஞ்சி, முல்லை, மருதம்‌, நெய்தல்‌, பாலை ஆகிய 
“ஐந்து வகை நிலங்கள்‌ ஐந்திணை. 

a மலையும்‌ மலை சார்ந்த நிலமும்‌ குறிஞ்சி 
காடும்‌-காடு சார்ந்த நிலமும்‌ முல்லை 
வயலும்‌-வயல்‌ சார்ந்த நிலமும்‌ மருதம்‌. 
கடலும்‌-கடல்‌ சார்ந்த நிலமும்‌ நெய்தல்‌ ்‌ ்‌ 
மணலும்‌-மணல்‌ சார்ந்த நிலமும்‌ (தண்ணீர்‌-வளம்‌ 

இல்லாத வறண்ட பகுதி) 

'ஓ, . தும்மலை அடக்கின 
செவி, நர்க்கு, மூக்கு ஆகி 
களும்‌ தெரித்து விழுவது பே 


பாலை. 

ால்‌ தலைவலி, உடம்பு, கண்‌, 
ய ஐம்பொறிகளும்‌, புலன்‌ 
ரன்ற உணர்வு ஏற்படும்‌, 


, ்‌ டக்கினால்‌ உடலுறுப்புகள்‌ செயம்‌ குன்ற 
, வுடன்‌ குலை உடலிளைப்பு, முகவாட்டம்‌, சந்துகளில்‌ 
லி உண்டாகும்‌, க 
5 5 சீந்தில்‌ (அமிர்‌ தவல்லி) கொடி இலை டக 
்‌ 1; க்‌ ழ்‌, வற்றா 3 த்‌ ட்‌ 
ஆகியவை மருந்துக்கு பயனாகும்‌. இத்தா அதி 


”.. 60-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research A 3 em 
ஜி ன்‌ க லட்டு கல ட்ட எந்த தங்க ங்கில்‌! வங்கம்‌ 


148 


சுரம்‌, மாந்தம்‌, உப்பிசம்‌, செரியாமை, வயிற்று 
கோளாறு, மேகபிணிகள்‌, மண்‌ ரல்‌, வீக்கம்‌ 
காமாலை, மயக்கம்‌, வாந்தி, இருமல்‌ ஆகிய வற்றை 
நீக்கி விந்துவைப்‌ பெருகச்‌ செய்து, உடல்‌ வலிஅமயைச்‌ 
பெருக்கும்‌, 

இர்‌ முள்ளி சமூலங்கள்‌, மருந்துக்கு உதவும்‌ இவற்‌ 
றால்‌ விக்கம்‌, நீர்க்கட்டு, பாண்டு, பெருவயிறு, உடல்‌ 
சோர்வு, மூலம்‌, உட்சூடு, மூத்திரரோஃத்தின்‌ பிணிகள்‌ 
நீங்கும்‌. 

5. பற்படாகம்‌ சுரங்களைப்‌ போக்கவல்லது. 

6. தாளிசப்பத்திரி கபத்தை அகற்றி பசியைத்‌ 
தூண்டி மலத்தைக்‌ கட்டச்‌ செய்து உடலுக்கு வலிமை 
யைத்‌ தரும்‌ இவற்றால்‌ அசீரணபேதி, நாட்பட்ட 

. அதிசாரம்‌, கிரகணி, இருமல்‌, இரைப்பு, அஸ்தி சுரம்‌ 
ஆகியன நீங்கும்‌ 

7. கஞ்சாவை விதை காம்பு முதலியவற்றை நீக்கி 
எலுமிச்சம்‌ பழச்சாறு அல்லது சுத்தமான நீரில்‌ சிறிது 
நேரம்‌ ஊறவைத்து நீர்‌ விட்டுப்‌ பிசைந்து கழுவி 
எடுத்து உலர்த்திக்‌ கொள்ள கத்தியாகும்‌, 


8, கந்தகத்தை சுத்தி செய்ய ஒரு வாயகன்ற மண்‌ 
பாண்டத்தில்‌ சாலை ஊற்றி அவற்றில்‌ தேவையான 
அளவு மருதோன்றி இலையை அரைத்துக்‌ கலக்கி, 
பானையின்‌ வாயை துணியால்‌ கட்டி, அந்தத்துணியின்‌ 
மீது சுத்தி செய்ய வேண்டிய நெல்லிக்காய்‌ கந்தகத்தை 
வைத்து பொருத்தமான சட்டியால்‌ மூடி சீலைமண்‌ 
செய்து அடிப்பானை முழுதும்‌ பூமியில்‌ மறையும்‌ படி 
யாகக்‌ குழி தோண்டிப்‌ புதைத்து மேற்சட்டியின்‌ மீது 
5,8 எரு (வறட்டி) வினை அடுக்கி தீ வைத்து புடமிட்டு 
நன்றாக ஆறியபின்‌ எடுத்துப்‌ பார்க்க அடிப்பானையில்‌ 

. கந்தகம்‌ உருகி மணிமணியாகப்‌ பாலில்‌ விழுந்திருக்கும்‌ 

- இதனை எடுத்துதண்ணீரில்‌ கழுவி உலர்த்தி வைத்துக்‌ 
கொள்ள சுத்தியாகும்‌ அவற்றை வேண்டும்‌ மருந்த 
. களுக்கு பயன்படுத்திக்‌ கொள்ளலாம்‌. 


ulaks 


mi Research Academy 


Ws 


149 


9. எலுமிச்சம்பழச்‌ சாற்றில்‌ ஒருநாள்‌ ஊறவைத்து 
எடுத்து உலர்த்தி சுத்தி செய்த பவளம்‌ : 12 பலம்‌ 
எடுத்து அவற்றைப்‌ பொடித்து கரும்புச்சாற்றால்‌ 7 
நாட்கள்‌ வரை அரைத்து வில்லை செய்து உலர்த்தி 
ஓட்டிலிட்டு சிலை செய்து 100 எருவால்‌ புடமிட்டு 
ஆறியபின்‌ எடுத்து மூடியைத்‌ திறந்து இரண்டுநாட்கள்‌ 
வைத்திருந்து நன்றாய்‌. பூத்தபின்‌ கல்வத்திலிட்டுப்‌ 
பொடியாக்கி 1-2 குன்றி அளவு தேன்‌-வெண்ணெய்‌ 
பாலில்‌ கொடுத்து வர, ஈளை இருமல்‌ சயம்‌ காசம்‌. 
சுவாசம்‌ இரத்த பித்தம்‌ கிராணி ஆகியன நீங்கும்‌, 


10. சுவாசகாச நோய்‌ இயற்கைக்கு விரோதமான 
அலுவல்கசா லும்‌ உணவுகளாலும்‌ பழக்க வழக்கத்‌ 
தாலும்‌ கபத்தை விருத்தியாக்கும்‌ பொருட்களாலும்‌ , 
குளிர்‌ மிகுந்த இடத்தில்‌ வசிப்பதாலும்‌ அகால . உணவு 
கள்‌ 14 வேகங்களில்‌ சிலதை அடக்குவதாலும்‌ விஷக்‌ 
காற்றுகளை சுவாசிப்பதாலும்‌ பல்வேறு விஷகடிகள்‌ 
காரணமாகவும்‌ உண்டாகின்றன. 


இவற்றின்‌ குறிகள்‌ காரணமின்றி மார்பு வலித்தல்‌, 
இருமும்போது இளைப்பு உண்டாதல்‌, கபம்‌ உரைத்‌ 
திருந்து வெளிவராமல்‌ மூச்சுத்தடைகளை உண்டக்கல்‌, 
ஆகியவற்றுடன்‌ சுவாசிக்கும்‌ வேளையில்‌ தொண்டை 
யில்‌ வீணையாழ்‌ மீட்டுவது போன்ற ஓலிகள்‌ உண்டா 
தல்‌, இருமி இருமி கபம்‌ வராமல்‌ உயிர்த்துன்பம்‌ 
அடைதல்‌, மூக்கில்‌ நீர்வடிதல்‌ வியர்த்தல்‌ விலாப்புறங்‌ 
களில்‌ வலித்தல்‌ தூக்கமின்மை, உடற்கடுப்பு, சோர்வு 
வயிற்றுப்பிசம்‌ கை காய்‌ வீக்கம்‌ பெருமூச்சு ஐம்புலன்‌ 
களும்‌ ஒடுங்கல்‌ கபம்‌ சிறிது வெளியானால்‌ மரணாவஸ்‌ 
தையிலிருந்து விடுபட்ட திருப்தி ஆகிய குணம்‌ குறி 
களைக்‌ கொண்டிருக்கும்‌. ௮ 


இவற்றுக்கு மருந்துகள்‌ , சிவதை நிலவாகை காக்‌ 
கட்டான்‌. மூக்கிரட்டை ஆகியவற்றின்‌ வேர்கள்‌ ஒரு 
பங்கும்‌ ஆடாதோடை, சிற்றரத்தை அதிமதுரம்‌ ஆகிய 
வை கால்பங்கும்‌ எடுத்து குடிநீரிட்டு அரைக்கால்படி, 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 2 . 


லகநம பட்ட க 


3 


150 


அளவு கொடுக்க உறைந்திருக்கும்‌ கபத்தையும்‌ கட்டி 
யுள்ள மலத்தையும்‌ இளக்கி கழியச்‌ செய்யும்‌ இதன்‌ 
பவளம்‌, முத்து- தாளகம்‌-வெள்ளி முதலிய பற்பங்களும்‌ 
பூரண சந்திரோதயம்‌-சுவாசகுடோரி ஆகிய மாத்திரை 
களினாலும்‌ திப்பிலி ரசாயணம்‌-ஆடாதோடை நெய்‌- 
தாளிசப்பத்திரி-சூரணமும்‌ தொடர்ந்து கொடுத்து 
குணமுறச்‌ செய்யலாம்‌. 


உணவு முறைகள்‌ குளிர்ச்சி தருவதை நீக்கி 
விரைவில்‌ சீரணமாகத்‌ தகுந்த திரவவடிவான உணவு 
களை அதிகம்‌ ஆறிவிடாமல்‌ சூட்டுடனே உண்ண 
வேண்டும்‌. ததத 


ஆடாதோடை மணப்பாகு? 

11. ஆடாதோடை இலை, 20 பலக்‌ எடுத்து சிறிய 
தாய்‌ நறுக்கி 4 படி நீர்விட்டு 1 படியாய்‌ குறுக்கி வடி 
கட்டி. 25 பலம்‌ சீனி கூட்டி காய்ச்சி உரிய பதத்தில்‌ 
இறக்கி ஆறியபின்புட்டி யில்‌ வடித்து வைத்துக்கொண்டு 
தினம்‌ இரண்டு வேளைகள்‌ - 4 முதல்‌ 6 தேக்காண்டி 
அளவு காய்ந்தாறிய வெந்நீர்‌ இரண்டு பங்கு கலந்து 
பருகிவர வாதகுற்றங்கள்‌ கப ஆதிக்கங்கள்‌ இருமல்‌ 
பலவகைச்‌ சுரங்கள்‌ வயிறு சம்பந்தமான பிணிகள்‌ 
விலகுல்‌. ்‌ ்‌ 

க சாந்த சந்திரோதயம்‌ 
_ 12. சாந்த சந்திரோதயம்‌ : வெங்காரம்‌ அரை பலம்‌ 
இரசகற்பூரம்‌ 1 பலம்‌ கப்பு மஞ்சள்‌ 8 பலம்‌ எடுத்து 
. எலுமிச்சம்‌ பழச்சாற்றில்‌ 12 மணிநேரம்‌ அரைத்து 
... மிளகு அளவு மாத்திரை செய்து நிழலில்‌ உலர்த்தி 
- தேனில்‌ கொடுக்க பித்த சுரம்‌ நீங்கும்‌, 


Research Academy 


ரட்‌? 


151 


கட்டுகளுக்கு முக்கியமான மூலிகைச்‌ சரக்குகள்‌ : 


சர்க்கரை வேம்பு 
கருங்குறிஞ்சான்‌ 
இனிப்புக்‌ கோவை 
பேய்த்துவரை 
கரும்தக்காளி 
கல்தாமரை 
பால்‌இருளி 

கண்‌ பூ 
தாம்பூரச்சிகை 
கப்பொட்டி 
அழுகண்ணி 2 
எருமைக்கனைச்சான்‌ 
நாகசிங்கி 
பொன்னூமத்தை 
உரோம விருட்சம்‌ 
சாயா விருட்சம்‌ 


... செம்மல்லிப்பூ 
- வல்லரளி i 
அப்பளக்காய்‌ தேயமரம்‌ 
பரியங்கப்பாதி 
தேவதாளி ய்கப்ட 
நாகமலை அ கமத அற 
3 குளால 
ரகம்‌. சேர்ந்‌ தாடு பாவை 
தலைச்சூடுவள்ளி சின்னாருகை 3 
தீன்பூ ....,.. தாதுச்சரக்குகள்‌ 
கப்புச்சடைச்சி . படப்‌ 
கழுதைமா ன்புள்ளி னை அனி 
CCAS - சவர்க்காரம்‌ 
ட்ட இராசவர்த்தக்கல்‌ 
Ls நாகபாடாணம்‌ 
ப்‌ சிங்கிபாடாணம்‌ 
க்‌ டவக 
நறுமுருங்கை 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy ன்‌ த 


3 


நீலபாடாணம்‌ 
காளகபாடாணம்‌ 

கல்‌ பாடாணம்‌ 

குங்கும பாடாணம்‌ 
வைக்கிராந்த பாடாணம்‌ 
பலண்டுறுக பாடாணம 
சோடாசூரி பாடாணம்‌ 
இலவண பாடாணம்‌ 


152 


உ. டலகத்தில்‌ உள்ள 


கிருமிகள்‌ | 


பெரும்பூநாகக்‌ டப்‌ 
நீர்பாம்புக்கிருமி 
நெல்மூளைக்கிருமி 


சன்ன நீளக்கிருமி 
அணுக்கிருமி 
வெண்கிருமி 


இதரச்சரக்குகள்‌ செங்கிருமி 
எவிகாச்சரக்ககள்‌ அந்தர்மலக்கிருமி 
பூநாகம்‌ வட்டக்கிருமி 
கல்மதம்‌ |காலில்லாக்கிருமி 
சிலாவங்கம்‌ பப்‌ த்‌ 
அமுரியுப்பு .. . தான்றாக்கிருமி 
்‌ இந்திரபோகம்‌ இரத்தக்கிருமி 
மாங்கிஷபேதி .... |மஞ்சட்கிருமி 
சொர்ணபேதி. வாற்கிருமி 
்‌ ட கருங்கிருமி 
ல்‌ பட்ட வயது 
ரைக்‌ 
ரர தக்கருமி 
மேலே கண்ட சரக்கு துலக்கிருமி 
கள்‌ பெரும்பாலும்‌ இரசவா தகணக்கிருமி 
மென்னும்‌ தாழ்ந்த லோகத்‌|தாதுக்கிருமி ' 
லோகமாகும்‌ £ய்க்கிருமி 
கதர்களால்‌ சூ ரூகுகக்கிருமி 


எ வகள்புனக்கிருமி 
பாலான சூலைக்கிருமி . 
கூறப்‌சுக்கிலக்கிருமி 
முள்‌ யிற்றுக்கிருமி 


ற்கிருமி 
லி 


.. 


| சி ரைக்‌ 


158 


x 
. கீரை வகைகள்‌ 


1 அகத்திக்கீரை, 8 ஆராக்கீரை, 8 அரைக்கீரை, 


4 உமரிக்கீரை, 5 கரிசலாங்கண்ணிக்கீரை, 6 காசினிக்‌ - 
கீரை, 7 காய்ச்சுரைக்கீரை, 8 குப்பைக்கீரை, 9 குமட்டி ' 


கீரை, 10 கருவேப்பிலை, 11 சிறுகீரை, 12 கோழிக்கீரை, 
18 துடுப்புக்கீரை, 14 பருப்பு கரை, 15 பறட்டை கீரை 
16 முள்ளிக்கீரை, 17 'வெள்ளைக்கீரை, 18 மின்ணைக்‌ 
கீரை, 19 புளியாரைக்கீரை. 20 புளிச்சக்கீரை 21 
பொன்னாங்கண்ணிக்கீரை, 22 முளைக்கீரை, 28 புளிச்‌ 
சிறுகீரை, 24 பசளிக்கீரை, 25 சோகிக்கீரை, 28 வெந்த 
யக்கீரை, 27 மணித்தக்காளிக்கீரை, 28 சாணுக்கீரை, 
29 புதினாக்கீரை, 80 பூங்கீரை, 81 மல்பிக்கீரை, 82 
முக்குளிக்கீரை, 88 பலவகைக்கீரை, அல்லது கலவங்‌ 
கீரை, 84 தண்டுக்கீரை, 85 தூதுவேளைக்கீரை, 88 பாத்‌ 
சோற்றுக்கீரை, அல்லது அம்மான்‌ பச்சரிசி-சித்திரப்‌ 
பாலடை, 87 பண்ணைக்கீரை, 88 மான்‌ கீரை, 89 துத்தி 
கீரை, 40 விழுதிக்கீரை, 41 முருங்கைக்கீரை, 42 பொடு 
தலைக்கீரை, 48 முசுமுசுக்கைக்‌ கீரை, 44 சிகப்புத்‌ 
தோட்டக்கீரை, 45 குள்ளந்தண்டுக்கீரை, 46 சிறுபசலி 
கீரை; 47 சுக்கரங்கீரை, 48 மணலிக்கீரை, 49 வல்லா 
ரைக்கீரை, 50 நற்செந்திக்கிரை, 51 மகிழிக்கீரை 52 
நாயுருவிக்கீரை, சல்‌ : 

1 கொடிக்‌ கிழங்குகள்‌ 

1 சீந்திற்கிழங்கு, 2 கருடன்‌.கிழங்கு, 8 கூகைகிறங்கு 
4 புளிநாளைக்கிழங்கு, 5 மாகாவிக்கிழங்கு, 6 தண்ணீர்‌ 


விட்டரன்வகிறங்கு, 7 .தாமரைக்கிழங்கு, 5 செவ்வள்ளிக்‌ 


ய்தற்‌ கிழங்கு 10.செங்கழுநீர்க்‌ கிழங்கு, 
தழங்கு, 12 பூமிச்சர்க்கரைக்‌ கிழங்கு, 18 
ங்கு, 14 கருணைக்கிழங்கு, 15 நிலப்பஜ்க்‌ . 
கிழ்‌ கு: 16 மரவள்ளிக்கிழங்கு, 
சிம்‌” 
பட அன்‌, 


ப ச்‌ 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


ந ஸூ 


154 


கொடிக்காய்‌ வகைகள்‌ 
1 கலியாணப்‌ பூசணிக்காய்‌, 8 பறங்கிக்காய்‌, 8 கும்‌ 
மட்டிக்காய்‌. 4 சுரைக்காய்‌, 5 வெள்ளரிக்காய்‌, 6 கொட்‌ 
டையவரைக்காய்‌. 7 மொச்சைக்காய்‌, 8 பீர்க்கங்காய்‌, 
9 புடலங்காய்‌, 10 பாகற்காய்‌, 11 அதளக்காய்‌, : [9 
* தூதுளங்காய்‌. 18 கொடி வழுதுளங்காய்‌, 14 பயற்றங்‌ 
- காய்‌, 15 மிளகுக்காய்‌* ன்‌ 


கொட்டை வகைகள்‌ 


1 முந்திரிக்கொட்டை, 2 காட்டுமாங்கொட்டை, 8 


மாங்கொட்டை, 4 வாதுமைக்கொட்டை, காப்பிக்‌ 


.. கொட்டை, 6 மல்லாக்கொட்டை, 7 புளியங்கொட்டை? 
8 நாட்டக்குரோட்டுக்‌ கொட்டை, 9 பலாக்கொட்டை; 
10 தாமரைக்‌ கொட்டை, 11 பிஸ்தா கொட்டை, 18 
நாட்டு வாதுமைக்‌ கொட்டை, 18 அக்ரோட்டுக்‌ கொட்‌ 
டை, 14 சேங்கொட்டை, 15 ஆமணக்கு கொட்டை 16, 
பருத்திக்கொட்டை, 17 முத்துக்கொட்டை, 18 சுழற்சிக்‌ 
கொட்டை, 19 பேன்‌ கொட்டை, 20 புங்கங்கொட்டை, 
21 பூவந்திக்கொட்டை. 22 புன்னைக்கொட்டை, 28 
தேத்தான்‌ கொட்டை, 24 நேர்வாளக்கொட்டை, 25 
சிறு பின்னைக்கொட்டை, 26 எட்டிக்கொட்டை, 27 
- காட்டுச்‌ சேங்கொட்டை, 28 வெண்‌ கொட்டை, 29 
மிருகக்‌ கொட்டை 

கண்ணோய்‌ விபரங்கள்‌ என்ன? ட 
_.... வாதகோபத்தால்‌ 45வகைகளும்‌. பிக்‌. தேங்‌ சந்தால்‌ 
81 வகைகளும்‌, சிலேத்தும கோபத்‌ தால்‌ 20 பற்‌ ம 
- ஆகமொத்தம்‌ 96 வகை கண்ணோய்கள்‌ ஒப கின்‌ 
றன. இவற்றில்‌ கண்களில்‌ - ஆறு. பாகங்களில்‌ வரும்‌ 
நோய்களை கீழ்வருமாறு பிரிக்கட்பட்டுள்ளன.. 1 பார்‌ 
வையில்‌ 2 26 கருவிழியில்‌ 8, 10 வெள்விழியில்‌ 4;. 12 


சந்து  கருவிழிக்கும்‌ வெள்விழிக்கும்‌ இடையிலுள்ள ' 


சட்ட டப்‌ மட்‌ க்‌: 
Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


ச 


155 


பாகம்‌ 5, 9, இமை (கீழ்மேல்‌) 6, 24, கண்‌ முழுவதும்‌ 


18 என்றும்‌ அகத்தியர்‌ நயனவிதி 5009ல்‌ கூறப்பட்டுள்‌ 
ளது. வகை கண்ணோய்களின்‌ விபரம்‌. 
1. சுக்கிரப்படுவன்‌ -கண் ணின்‌ கருவிழியிலும்‌ 
இமைத்‌ தோலிலும்‌ உண்டாகும்‌ இரணம்‌. 
£2, சோதிநெறித்தல்‌-கருவிழியிலும்‌ மையத்திலுள்ள 
சோதி பாகத்தில்‌ காணும்‌ தோய்‌. ட்‌ 
9, மக்கவீக்கம்‌-கண்முழுதும்‌ ஏற்படும்‌ வீக்கம்‌. 


4. மூடமுடி: - இமையின்‌ உரோமங்கள்‌ : உள்‌ 


- வளைந்து காணல்‌. 


5.” நடுவிழி புடைத்தல்‌-(நத்தை 'தூறுபோல்‌) 
அழற்சியால்‌ கருவிழி புடை. து5 காணல்‌. 
“6. பித்தகாசம்‌-கருவிழி நீலம்‌ அல்லது கலந்தமஞ்‌ 
சள்‌ நிறமாகத்‌ தோன்றும்‌ காசம்‌. 2 டல்‌ 
7. பிறவிக்குருடு - பிறக்கும்‌ பொழுதே குருடாகப்‌ 
பிறத்தல்‌. ட ல்‌ 
5. நாகப்டலம்‌.விழி முழுவதும்‌ சவ்வுபடர்ந்துமுனை 
யில்‌ கூம்பிக்‌ காணுதல்‌, 
கி-மேலிமைச்‌ சந்தில்‌ துடங்கி ௧௫ 
விழி கீழிமையிலும்‌ சதைபடர்ந்து, ஊமச்சியைப்‌ எ 
விழி முழுவ தயும்‌ கவர்ந்து கொள்ளும்‌ ஒரு தோய்‌ 0 
விழிப்‌ புண்ணால்‌ சீழ்‌ பிடித்து நாளுக்குநாள்‌ சுருங்கி 
இற்‌ முழுவதையும்‌ மறைத்துவிடுதல்‌. 
ட திமிரம்‌ 
பார்வை மண்டலத்தி 


9. முழிவிழுங்‌ 


லுள்ள பார்வை நரம்பிற்கும்‌, முள்‌ 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy க 


(விழி கண்‌ குருடு) கருவிழியினுள்‌ 


156 
ளந்தண்டு, மூலை, இவைகளுக்கும்‌ உண்டாகும்‌ 6 
களினால்‌ ஏற்படும்‌ குருட்டுத்‌ தன்மை, ட்‌ 


11. சிலேத்தும காசம்‌ - கருமணியின்‌ மே2 ்‌ 
ணிறமான கொப்புளங்கள்‌ கண்டு ர்வ ம ட்ட தரு 

்‌ பலம பப்பு ட ல்‌ அனை 
டு அல்லது இருள்‌ இவை குளிர்ச்சியி 

12, அமரமெழுச்சி விழிச்சந்தில்‌ தானியம்‌ போன்ற 
தசை வளர்ச்சி, 253 

18. அந்தரகாசம்‌-(அந்தரம்‌-இருள்‌ காசம்‌ பாலை) 
கண்களின்‌ பாவைக்கேற்படும்‌ இருள்‌. 

14, சோதி இரணம்‌-கண்ணின்‌ கருவிழிக்கு மத்தி 
யில்‌ அமைந்த சோதிக்குக்‌ காணப்படும்‌ புண்‌ இதனால்‌. 
விழி மறைப்பேற்படும்‌. : 

15. துற்தசை வளர்ச்சி கண்ணில்‌ பொதுவாய்‌ ஏற்‌ | 
்‌ படும்‌ தசை வளர்ச்சி. . ்‌ ்‌ 
1: _விழியில்‌ குருதி சீழ்பிடி ததல்‌ - கண்ணின்‌ ௧௫ 
விழிக்குள்‌ இரத்தும்‌ கட்டிச்‌ சீழுண்டாதல்‌, விழியின்‌ 
முன்பகுதியில்‌ சீழுண்டா தல்‌. 1 
..... 18: இமை முழிமாமிசம்‌ நெருக்கிப்‌ பிடித்தல்‌, கண்‌ 
_ ணிமை நடுவிழி.நெருக்கமுற்றுக்‌ கெட்டிப்படும்‌ ஓர்‌ விழி 
நோய்‌. ்‌ ்‌ க 

18. விழிகண்‌ குருடு-கண்‌ விழியில்‌. க 

மை ழியில்‌ காணும்‌, குருட்‌ 
Dp னில்‌ பட 
ரம்‌. பது ஒக்து-இமைக்குக்‌ : காணும்‌ குத்தல்‌ 
ம்‌, டல s ்‌ ல ன்‌ ன்‌ ட 

ல்‌ வ அழிகண்ட்கண்‌ சிவந்து பீழை தள்ளுதல்‌, 


| Muthulakshmi Research Academy 


157 
21. புழு வெட்டு - கண்ணிமை முடிகளைக்‌ தாக்கி 
உதிரச்‌ செய்யுமோர்‌ படர்‌ நோய்‌. 


22. அடர்ந்து கண்‌ பிரிதல்‌ - கண்‌ வ கம்‌ 
கண்‌ வேறாய்‌ பிரிதல்‌. - 


28. முத்தமாசம்‌ - கண்‌ பாவை முதிர்ச்சியடைந்து 


முழுவதும்‌ தாக்கப்பட்டு அதனால்‌ ஏற்படும்‌ 
கண்ணிருள்‌. க 


24. முதுதிமிர்‌ காசம்‌ - கண்மணியின்‌ மேல்‌ - 


இரத்தம்‌ கட்டி செந்நிறமான சவ்வுபடருதல்‌, 
்‌ 25. இரத்தப்‌  படலிம்‌- கண்மணியின்‌ மேல்‌ 
இரத்தம்‌ கட்டி செந்நிறமான சவ்வுபடருதல்‌.! 


26. நீர்‌ பற்பரோகம்‌ - ட மெலிவடைந்து 


_ கண்ணீர்‌ வடிதல்‌. 


“27. கருமுழி உடைந்து கண்மணி விழுதல்‌ - ௧௫ 
விழிக்கு காயம்‌ ஏற்படும்‌ அதனால்‌. கண்மணி பரித்து 
வெளிக்‌ காணல்‌. 

98. சிறு பயறுபோல்‌ ; சிறிதான முளைகள்‌ - கண்‌ 
விழிகள்‌ சிறு பயறைப்போல்‌ சிதறிக்‌ காணப்படும்‌ 
முளைகள்‌. 

29. பாலைப்பூ-கண்ணின்‌ பாவைக்குக்‌ காணும்‌ 


வெண்‌ பூ படர்ச்சி 
பஞ்சு நீர்படலம்‌-கருவிழியில்‌ ககோத்து 


80. 
"காணல்‌. - 

81. அருவி நீர்‌ ததும்ப அருவினை அண்ணம்‌ 
சதாவடிதல்‌. 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy’ ல்‌ 3 


| 
| 


துத்‌ பட்ட மதத அதத 


82. மதுவர்ணக்‌ காசம்‌-குருவிழியின்‌ பாவையில்‌ | 
வெண்மை நிறச்சவ்வு படர்ந்‌ i | 
நோய்‌, நிற வு ந்து பார்வையை கொடுக்கும்‌. 


88. கடைக்கண்‌ படலம்‌-கடைக்‌ கண்ணில்‌ சவ்வு ' 

படருதல்‌, ட்‌ 
94. கண்‌ குரு காசம்‌-கண்ணில்‌ யாதொரு நோயு q 

மின்றி தானாகவே ஏற்பட்ட காசநோய்‌. ; 


85. இரத்தம்‌ வடிதல்‌-கண்ணிலிருந்து இரத்தம்‌ 
வடிதல்‌ விழி நெருக்கத்தால்‌ ஏற்படும்‌ இரத்‌ தவொழுக்கு. 


விழியில்‌ பூப்படர் தல்‌. 


[ஆ] J ௪ 5 
87. வேளை. காசம்‌-கண்‌ குவளைக்கு நோய்‌ 


86. பிரிந்து பூப்படர்தல்‌-[புடலம்‌ பூவைப்‌ போல்‌ | 
ஏற்பட்டு பார்வையைக்‌ கெடுக்கும்‌ ஒரு வகை நோய்‌. | 


, 88. வெள்ளெழுத்து 40, 50 வயதுக்கு மேல்‌ 
கிட்டப்பார்வை குறைந்து காணல்‌, = 
- 89. கண்முழி 'கனத்தல்‌-கவலை காரணமாய்‌ 
துயிலாமல்‌ இருப்பதால்‌ விழி பெரிதாதல்‌. 
40. சிதறின புள்ளிபோல்‌ சிதறிய பூக்கள்‌-கருவிழி 
யில்‌ கலக்கக்‌ காணும்‌ பூக்கள்‌, - 
41. .மாலைக்காசம்‌-அந்தி நேரத்தில்‌ பார்வை 
நரத்தில்‌ - பார்‌ 
“மங்கி தீபஒளி வேறாகக்‌ காட்டும்‌ ஒருவகை நோய்‌. 
ச முடிக்குத்து-இமையின்‌ உரோமங்கள்‌ உட்‌ 
புற வளருவதால்‌ ஏற்படும்‌ வலி. .. 4 
48, நீலகாசம்‌-கண்ணின்‌: i 
தட்‌ சம்‌ ரில்‌ பாவையில்‌ நீலநிறமான 
தத அட டப்பு பண்ணும்‌ ஓர்‌ த்‌ காசி 
நாய்‌. ்‌ கல தவல ப்தி i ்‌ ்‌ 


| 


ச்‌. பனகல்‌ AN 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy ’ 


159 


44. இமைக்‌ கண்‌ துடிப்பு-வாயுவினால்‌ ஏற்படும்‌ 
துடிப்பு, இந்துடிப்பை ஆண்களுக்கு - வலப்பாகமும்‌, ' 
பெண்களுக்கு இடப்பாகமும்‌ துடித்தால்‌ நல்லது நிகழும்‌. 
என்றும்‌ சொல்லப்படும்‌. ம்‌ 1 

45. உருவிழி புடைத்து உயர்ந்தொழும்‌ காளான்‌- 
கண்‌ விழியில்‌ காளானைப்‌ போலுண்டாகும்‌ எழுச்சிகள்‌ 


46. கருமுழி, வெண்முழி கனக்கவே புடைத்தல்‌- 
கருவிழியும்‌ வெண்விழியும்‌ வீங்கி வெளித்தள்ளுதல்‌. ok 


ட 47 வெள்ளை விழியில்‌ விளங்கும்‌. துர்மாமிசம்‌- 
வெள்ளை விழியில்‌ அதிகமாய்‌ கெட்ட - சதை. 
வளர்த்தல்‌. 3 2 

48. இதழ்‌ போலுதித்திடும்‌ பீல்லம்‌-கண்ணிமை 
யானது உதட்டைப்போல்‌ தடித்துக்‌ காணல்‌. 

49. வலி சிவப்பாலே வரும்‌ சில பூக்கள்‌-விழியில்‌ 
அழற்சியால்‌ ஏற்படும்‌ வெண்புள்ளிகள்‌. - 
பூக்கள்‌-கண்‌ 


ய்‌ 


50. அலரிப்பூப்‌ போல்‌ அது சில 
அழற்சியால்‌ அலரிப்பூப்போல்‌ காணும்‌ நோய்‌. 


51. புற்று வளர்ந்து புடைய்புப்‌ புடைப்பாய்‌ துருத்‌ 
திடும்‌ மாமிசம்‌-கண்ணில்‌ புற்றைப்போல்‌ கொக 
வளர்ந்து பல துவாரங்களை "உண்டாக்கி புக இலக்‌ எத 
காணும்‌ நோய்‌. 

த. சொரி நீர்‌ பில்ச 
டாக்கும்‌ அதிக நீர்‌ ஒக. - ல 

ல்‌ = காசம்‌-கருவிழியில்‌ பூப்படர்த்து ம்‌ 

யும்‌ ஒரு வகை காசம்‌. 


டை 
கி 


லம்‌-இமை நோயினால்‌ 


58. மையிருள்‌ 
பார்வையை இருள்‌ இகல்‌ 


2 ்‌ © 
CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


160 


84. வளர்‌ கொரிப்‌ பல்லம்‌-(சொரி- ர்‌) கல்‌ 
மை ஓரத்தில்‌ அழற்சி கண்டு தோலுரிக்க த 


95. மேலிமைப்படுவல்‌ ற 3 
ஏற்படும்‌ புண்‌. டுவன்‌ கண்ணின்‌ மேலிமையில்‌ 


56. குந்தவிரணம்‌ கருக்காம்‌ i 
ட்‌ தவிரணம்‌ கருக்காய்‌ பழம்போல்‌ 
முளைகள்‌ அழுவிழல்‌. “அறிக போல்‌ கனத்த 
வளித்‌ தள்ளி புண்ணாதல்‌. ப்‌ ட்‌ 


58 புருவக்குடைச்சல்‌ ன்‌ : 
பருவத்திற்கேற்படும்‌ குடைச்சல்‌ ல்‌ ல்‌ : 


28. பு 4. » ப்‌ ்‌ு ப்‌ 
் உறுத்துதலை. பிறுத்தல்‌-அழற்சியால்‌ கண்‌ பொங்கி 


59. அந்திமாலை- ்‌ ட 
யை மறைக்குமோர்‌ வ்‌ நோய்‌, A த 


கன பலத்‌ (வன்‌, நற்புழு- மேய்ச்சல்‌-கண்ணி 
இரணம்‌ ற்பட்டு புழுக்கள்‌ உலாவுதல்‌. 


34: கண்கட்டி-கண்ணி வன்‌ 
விழியில்‌ உண்டாகும்‌ ட்‌ மை, கடைக்கண்‌ அல்லது 

பதில்‌ ட வெள்வை ப ௮ மம்‌ த 
ட்‌ ப 2 அயா முழியில்‌ விரணம்‌ சீழ்பற்றல்‌- 
கண்ணின்‌ டு ள்‌ ரணம்‌ ழ்பற்றல்‌ 
தல்‌, வள்ளை விழியில்‌ விரணம்‌ பற்றி சீழுண்டா 
கலி 'சூடுதான்‌ வளர்ந்திடுதல்‌- கஸ்‌ க 
- சவ்வுக்னுஷமுற்சி கண்டு சதை வரர்‌ நல்‌ வக்றுள்‌ 


்‌ ்‌ 64, பீளைசாரல்‌-அழற்சியால்‌ 2 ல்‌ ச 
ப்‌ பத்தல. "யால்‌ ர டடபல்‌ பீளை. 

656. பொங்கி நீர்‌ வீழ்தல்‌- சூட்டில்‌. பட 

்‌ நீர்‌, வன்க த ்‌ பத கண்பொங்கி 


‘ 


.. 06:0. 660/௦ Domain. Digitized by Muthulakshmi Research Acatemy 


பார்வை. .- 


161 


68. இமையில்‌ உறுத்தல்‌-கண்ணிமையில்‌ அழற்சி 


க க 


யால்‌ உறுத்தல்‌. 


67. இமைப்பரு-கண்ணிமையில்‌ கருணை முளை 


போல்‌ உண்டாகும்‌ பரு. 
68 இமையில்‌ குருவுகளினால்‌ கொதிறிப்‌ பூப்‌ 
படுதல்‌- இமையில்‌ குருக்கள்‌ ஏற்பட்டு இரணமாகி வ 
யில்‌ பூப்படரு தல்‌. 

69. மாதளம்‌ பூப்போல்‌ வலித்திடும்‌ சிவப்பு-விழி 
யில்‌ சிவப்பு சதை வளர்ந்து வலியை உண்டாக்கும்‌. 
கடுமையான வலி 


70. வாத்காசம்‌-நடுவிழியில்‌ பான. 
க்‌ கொள்ளும்‌ ஓர்‌ 


கண்டு விழியை உள்ளே இழுத்து 

நோய்‌. . 
71 குமரிகாசம்‌-வாயுவினால்‌ கண்மணி பொருத்து 

கருவிழி வீங்கியும்‌ தலங்கியும்‌, நடுவிழியில்‌ குத்தலுடன்‌ 


நீர்‌ கோர்த்துக்‌ கொண்டும்‌ பார்வையை கெடுக்கும்‌ ஓர்‌ 


வகைக்‌ காசம்‌, 

78, அதிகட்‌ 
அதிகமான பெண்‌ புண! 
பார்வை. 


ப்‌ புணர்ச்சியால்‌ ஆனதோர்‌ மத்தம்‌- 
ர்ச்சியினால்‌ ஏற்படும்‌ புகைச்சல்‌ 


பார்வையால்‌ கூடிய மந்தம்‌- 


78. கூர்மைப்‌ - ட 1 - 
ல்‌ கண்ணுக்கு ஏற்படும்‌ 


அடிக்கடி ஊன்றிப்‌ பார்ப்பதா 
மந்தப்பார்வை: 

74. சூரியகிரணத்தால்‌ தோன்றிய மந்தம்‌- அதிக 
சூரிய வெளிச்சத்தினால்‌ கண்ணுக்கு ஏற்படும்‌ மத்தப்‌ 


75, உஷ்ண அதிகரிப்பால்‌ உண்டாகிய மந்தம்‌- 
உடலில்‌ அதிகச்‌ சூடு ஏற்படுவதால்‌ கண்ணுக்குண்டா 


கும்பு கைச்சல்‌- 


்‌ சிம-22 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


168 


76. மே கவெட்டையால்‌ மிகுந்திடும்‌ ம ந்தம்‌. 
உடம்பில்‌ மேகவெட்டை அதிகரித்து அதனாலுண்டா 
கும்‌ பார்வை மந்தம்‌. hs 


77: தைலமதனால்‌ சார்ந்திடும்‌ மந்தும்‌- தவறாகச்‌ 
செய்யப்படும்‌ தைலவர்க்கங்களால்‌ ஏற்படும்‌ பார்வை 
மந்தம்‌. 


78: கிரந்தி சூலையால்‌ கெட்டிடும்‌ மந்தம்‌-கிரந்தி 


. சூலை நோயினால்‌ ஏற்படும்‌ கண்‌ மந்தம்‌. 


79. அடிகள்‌ பட்டு அடைந்திடும்‌ மந்தம்‌-கண்ணில்‌ 
அடிபடுவதால்‌ உண்டாகும்‌ மந்தப்பார்வை. 


80. படிக வெண்முழியில்‌ பலவிதம்‌ புடைத்தல்‌ உளுத்‌ 
தம்‌ பயறு முளைபோல்‌ பலவிதமான முளைகள்‌ ஏற்பட்டு 
வெள்ளை விழி புடைத்துக்‌ காணல்‌ 

51. வெண்முழியில்‌ செவ்வேர்‌ வீழ்தல்‌-கண்ணின்‌ 
வெண்விழியில்‌ சிகப்பு வரிகள்‌ படர்‌ தல்‌. 

82. நீர்க்காசம்‌ அல்லது நீரெழுகாசம்‌-கண்ணுள்‌ 
நீர்‌ கோர்த்துத்‌ திரண்டு பூப்போல்‌ தோன்றி தீப்பொறி 
போல்‌ ஒளிவிடும்‌ ஒரு வகை நோய்‌ 

83. எழு இமைக்கழலை-கண்ணிமைகளில்‌ உண்‌ 
டாகும்‌ கழலை. 

84. அன்னகோபம்‌-கண்ணுக்குள்‌' எரிச்சலுண்டாகி 
சிவந்து விம்மி விழி புடைத்துக்‌ கண்ணுறுத்தும்‌ நோய்‌. 
, 85. அழற்றிய கூச்சம்‌-கண்ணழற்சியால்‌ வெளிச்‌ 
சத்தை பார்க்கக்‌ கூடாதபடிச்‌ செய்யும்‌ கண்‌ கூச்சம்‌, ' 
86. மேலிமை சரிந்து விழியது தொங்கல்‌-வாயு 
வால்‌ கண்ணின்‌ மேலிமை சரிந்து தொங்குதல்‌. 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy. 


168 


97. தினவு-கண்‌ அல்லது தினவு. 


89. தடிப்பு-இமைத்தடிப்பு வீக்கம்‌. 


89. எழு ஞாயிறு-காலையில்‌ வலி தொடங்கி மத்தி 
யானம்‌ வரையில்‌ அதிகரித்து, மாலையில்‌ தணிந்து 
விடும்‌ கண்ணோய்‌ 


90. கருவிழியில்‌ கண்‌ சவ்வு மூடுதல்‌-கண்ணின்‌ 
கருவிழியில்‌ சவ்வு படர்ந்து ஹூடிக்கருத்த சிவப்புப்‌ புகை 
போல்‌ காணு தல்‌. 


91. கருவிழியில்‌ விழுகும்‌ செவ்வேர்‌-கருவிழியில்‌ 


சிகப்பு வரிகள்‌ ஏற்படுதல்‌. * 
92. விழியில்‌ நயத்திடும்‌ சூம்பல்‌-கண்‌ சுருங்கு தூ” 


98. கொவ்வைப்‌ பழத்துக்‌ கொத்துபோல்‌ CAE 


கண்‌ விழியில்‌ சிவந்த மாமிச மொத்தை. 


i 1 9ல்‌ காணும்‌ 
94, கண்‌ முழிக்‌ கபாலம்‌ கண்ணிமையில்‌ காணு 


குடைச்சல்‌ வலி. 


95. குவளை விப்புருதி-குவளையிற்‌ காணுப்‌ 


கூட்ட, 
96. வால தாசம்‌-வாலிபர்களுக்கு காட்டும்‌ கண்‌ 
காசம்‌. 
மேற்கண்ட ஈண்‌ ணோய்களுக்கு ஏற்றித்‌ ப 
வருமாறு : கணையிட்டறுதல, சத்திரம்‌ ம்‌ 
ஈதம்‌ கட்டல்‌, ஒத்தன கொடுத்தல்‌,க ( 5 
2 க்‌. உள்ளீடாக அறுத்தல்‌, அறத்து த்தல்‌, 
முதல்‌; அட்டையிடல்‌, கலிக்கமிடல்‌, 2 இரத்தம்‌ 
ப்ரட்‌ சுட்டுத்தீய்த்தல்‌, கழூவல ஆகிய 
குத்திவா க்‌ உண்டும்‌. சிகிச்சை முறைகளை 
ச்‌ ட நூலில்‌ கண்டு கொள்க. 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


்‌. அரத் 


164 
மலட்டுப்‌ புழு விழ மருந்து 
வெள்ளைப்பூண்டு, ஓமம்‌ சிற்றரத்தை சுகு பெர 
காயம்‌ மிளகு சம அளவெடுத்து குமுட்டி சாற்றில்‌ 
நன்றாய்‌ அரைத்து சி; றிது தாளி, ந்து அ படியே விழுங்கி 


விட்டு அடுத்து குமுட்டி இலையை அரைத்து வயிற்றிற்‌ 
கட்ட மலட்டு புழு விழும்‌. 


பிள்ளையுண்டாக மருந்துகள்‌ 

1. கழற்சிக்‌ கொடியின்‌ மேல்‌ படர்ந்த சிறுகுறிஞ்சி 
யிலை சீந்தில்‌ இலை, கசப்பு பாகல்‌. இலை (பிரம 
இலை) ஆடாதோடை, இலை வகைக்கு ஒர பிட இ 
களை எல்லாம்‌ ஒன்றுச்சேர்த்திடித்து சாறு நித்து 
கொள்ளவும்‌. அடுத்து கழற்சிக்‌ கொடித்‌ தோல்‌ 
தண்ணீர்விட்டு (ஒரு கழஞ்சி அளவு) நன்றாக அரைத்து 
மேற்சொன்ன சாற்றுட ன்‌ குழப்பி மாதவிடாயின்‌ நான்‌ 
காம்‌ தினத்தன்று தண்‌ ஊரிலிருந்து கொண்டு சாப்பிடச்‌ 
சொல்லவும்‌. ்‌ இப்படிச்‌ செய்துவர மலட்டு வலி தீர்ந்து 
"குழந்தையுண்டாகும்‌- 


௨. இலைக்கள்ளி வேரை நன்றாக அம்மியிலிட்டு 


அனைத்து அதில்‌ சிறுபாக்களவு எடுத்துப்‌ பசு நெய்க்‌ 

கூட்டி மாதவிடாயின்‌ நான்காவது நாள்‌ முதல்‌ ஏ 

நாள்‌ தினந்தோறும்‌ காலையில்‌ சாப்பிட்டுவர கருவுண்‌ 
டாகும்‌ பத்தியம்‌ பசும்பாலும்‌ சோறும்‌ உண்க. 


தீட்டுச்‌ சிக்கல்‌ நிறுத்தம்‌ நீக்கி தீட்டாக மருந்து 
ஆண்‌ பனையின்‌ குருத்தோலையைச்‌ சுட்டு கரியாக்கி 


பொடித்து பாலுடன்‌ கலந்து குடித்துவர அன்றையச்‌ 
தினம்‌ அல்லது 2,8 நாளில்‌ தீட்டாகும்‌. 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


165 


மேற்படி மருந்து சாப்பிட்ட தினத்தில்‌ இரவு உணவு 
உண்ணாமல்‌ இருத்து. மறுநாள்‌ காலையில்‌ கவிழ்த்‌ 
துமபைபூ கால்படி. எடுத்துக்‌ கசக்கி பசும்பாலில்‌ போட்டு 
வடக்கு முக! மாய்‌ இருத்து குடிக்க ஆண்‌-பெண்‌ குழந்தை 
கள்‌ பிறக்கும்‌. 


1.- விசயன்‌ கடுக்காய்‌ - விந்திய தேசத்தில்‌ விளையும்‌ 
வாதத்தை போக்கும்‌ 

2, ஐ ரோகிணி கடுக்காய்‌ (4) வரி கன்னியா குமரி.பில்‌ 
விளையும்‌ - சத்தி: சீதம்‌ கிருமி நீக்கும்‌" 

8, பிருதிவி கடுக்காய்‌ இத: 3 தோல்‌ மெல்லியது சதை 
பரு கல்லல்‌: 


செளராஷ்டிர த்தில்‌ விஜயும்‌ ஆமம்‌ கிருமி. பைத்தியம்‌ “ 


நீங்கு தோல்‌ மெல்லியது சதை பகுத்திருக்கும்‌. 


4, அமிர்த கடுக்காய்‌ - காசியில்‌-விளையும்‌- -சிலேத்துமம்‌ 


சரும$ராகம்‌ ஆகியன நீக்கும்‌ 

க ட ள்‌ நிறம்‌, இதனால்‌ உ டல்‌ பொன்னிறமாகும்‌ சதை 
பற்றுள்ளத்‌ த்‌. 

க்க) கம்ப்‌ - எல்லா காடுகளிலும்‌ உள்ளது 
றி உ அகலும்‌ சடம்‌ நிற்கும்‌ பொன்‌ நிறம்‌. 

6. திருவிருகை கடுக்கால்‌ * சோழநாட்டில்‌ விளையும்‌ 
பஞ்சவர்ணம்‌ கல்பத்திற்கு உதவும்‌. ்‌ 
வாத து சிலேத்துமம்‌ ஆதிக்கம்‌ இரணம்‌ நீங்கும்‌ ழ்‌ 
9. 

டுக்காய்‌ அல்லது 


அப்பை அண தல்‌ மேற்‌ உடல்‌ தோயெல்லாம்‌ 
அபூர்வம 


வலர கு 
சொன்ன அறு 


காட்டிலும்‌ இதி சிறந்த. 
இதனால்‌ நரம்பு பக்‌ லா 
்‌ பத்த பெருகும்‌ 2-1- 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


பொதிகையில்‌ விளையும்‌- - 


ள்‌ 
166 


பெரும்பாலும்‌ கடுக்காய்‌ கஷாய வடிவில்‌ பல நோய்‌ 
களுக்கு உபயோகமாகிறது. கடுக்காய்‌ இரத்த மூலம்‌, 
நுரையீரல்‌ வீக்கம்‌, சீதபேதி கழிச்சல்‌ ஆகிய நோய்‌ 
களுக்கு உபயோகமாகும்‌. இவை ஈரலைச்‌ சார்ந்து 
பித்தத்தை : போக்கும்‌. இரணம்‌, புண்‌ சிலந்தி சரும 
ரோகம்‌ ஆகியவற்றை போக்க இதனைப்‌ பொடித்து 
மேல்‌ பூச்சாக உபயோகிக்கலாம்‌. பேதி மருந்தாக 
உபயோகித்தல்‌ உடம்பின்‌ பருமனைக்‌ குலைத்து சிறுக்கச்‌ 
செய்து முக்குற்றங்களையும்‌ போக்கி நலந்தரும்‌. மேலும்‌ 
பசியைத்‌ தூண்டல்‌ கண்‌ பார்வையை தெளிவுபடுத்தல்‌ 
ஆகிய வேலைகளைச்‌ செய்யும்‌. அன்றியும்‌ மருத்துவ 
முறையில்‌ பல்வேறு மருந்துகளுடன்‌, இவையும்‌ சேர்க்‌ 
கப்படும்‌. கண்ணோய்‌ வாய்ப்புண்‌, ஈறுவிரணம்‌, பல்‌ 
லாட்டம்‌, மூலநோய்‌, இரத்தப்பீனிசம்‌, இரத்த பித்தம்‌ 
ஆகியவற்றுக்கும்‌ உதவும்‌. கடுக்காய்‌ வகைகள்‌ 
வருமாறு : 1. சீரக்கடுக்காய்‌, 2. சவ்வுக்கடுக்காய்‌, 
8. கருப்புக்‌ கடுக்காய்‌: 4 சீனக்கடுக்காய்‌, 5. மஞ்சட்‌ 
கடுக்காய்‌, 6 செங்கடுக்காய்‌, 7. சிறுகடுக்காய்‌, 8. வரிக்‌ 
. கடுக்காய்‌, 9 இலைக்கடுக்காய்‌, 10. பாற்கடுக்காய்‌, 
11. பேய்க்கடுக்காய்‌, 12. இந்துக்கடுக்காய்‌, 18. சீமை 
கடுக்காய்‌, 14. சங்கிக்கடுக்காய்‌, 15. அரபிக்கடுக்காய்‌, 
16. காபுலிக்கடுக்காய்‌. ்‌ 


கடுக்காய்‌ கற்பம்‌ செய்வது எப்படி? 
நெல்லைச்‌ சீமையிலுள்ள பொதிகை மாலையில்‌ 
்‌ விளையும்‌ கருப்பு கடுக்காயை தூள்‌ பண்ணி அமுரியில்‌ 
கலந்து 40 நாட்கள்‌ உண்ணும்‌ ஒரு வகை மருந்து இவற்‌ 
றால்‌ மூம்மலக்களிம்பு போம்‌, நரம்புகள்‌ முறுக்கேறும்‌, 
சகல பூதப்‌ பிரேத சங்கைளைப்‌ போக்கும்‌. நெடுநாள்‌ 
உடலை நிலையான தாக்கும்‌: புத்தி கூர்மையை உண்‌ 
டாக்கும்‌. இம்மருந்தை கீழ்க்கண்ட முறைப்‌“: உண்ண 
வேண்டும்‌ ட்‌ இ 


6-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


TR 002 அவிக மப்புல 0௮ 


பட்கர்‌ த. ௮74 


167 


20 வயதானால்‌ 20 நாட்கொள்க 
இடு ண்ட்‌ 25 ச 

40 ன 20 ப்‌. 

50 5c 85 55 

70 ன்‌ 45 5 
80 2 50 55 


80 வயதுக்கு மேல்‌ இதனை உண்பதால்‌ சித்‌ தி இல்லை 
கடுக்காயை உண்ணும்போது தினம்‌ வழலை (கோழை) 
வாங்கவும்‌ இக்கடுக்காய்‌ கிடைக்காத காலத்தில்‌ பொற்‌ 
கடுக்காய்‌ உபயோகிக்கவும்‌. இவற்றை அடியிற்‌ கண்ட 
திங்களில்‌ அந்தந்த அனுபானங்களில்‌ கொள்ளவும்‌ 
ஆனி-ஆடிய௰ில்‌ வெல்லத்தில்‌, ஆவணி-புரட்டாசியில்‌ 
கால்வாசி இந்துப்பு கூட்டி அமுரியில்‌ கொள்ளவும்‌. 
மாசி-பங்குனியில்‌ அமுரியில்‌ சித்திரை-வைகாசியில்‌ 


“சிறுகுறிஞ்சா, தேன்‌ ஆகியவை கூட்டி திரட்டி 


உண்ணவும்‌. 


காய்ச்சல்‌ (சுரம்‌) விபரங்கள்‌ என்ன? 
பெரும்பாலும்‌ உடலின்‌ இரத்தம்‌ பல்க்‌ காரணங்‌ 
களால்‌ ஏற்படும்‌. விஷத்‌ ES வ ட்‌ ட 
பட்டு காணும்‌ நிலைமை இதால. ப BE டு 
உடலை மெலியச்‌ செய்யும்‌ CLAS வம்பு 
காணும்‌. பலவீனம்‌; தலைவலி, பண்டல்‌ 2 ல்‌ பசி 
யின்மை ஆகிய குறிகளைக்‌ காட்டு) ல அதிகச்‌ 
சூடு, நாடித்துடிப்பு, நாக்கின்‌ மஞ்சள்திறத்‌; ல்‌ அழுக்கு 
ALT சிறுநீர்‌ மஞ்சள்‌ நிறம்‌ கொள்ளல்‌ ஆகிய 
படிந்திருத்தல்‌; சிறுதீர்‌ ன ல அநேக வகையுண்டு, 
குறிகளையும்‌ AE ர சம்ம 8: அக்காக்‌ 
a வடு ஸ்கில்‌ காய்ச்சல்‌, 4. உட்காய்ச்சல்‌, 
மட்ட 20 ல்‌ (கணச்சூட்டினால்‌ குழந்தை 
5. சண ல்‌ 8. காமக்காய்ச்சல்‌ (பெண்ணி 
களுக்கு ஏற்ப 3 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


௮ ப தத்த 
168 


சையால்‌ ஆணுக்கும்‌ ஆணிச்சையால்‌ பெண்ணுக்கும்‌ 
ஏற்படும்‌ ஒரு வகைக்‌ காய்ச்சல்‌) 7. குலிர்காய்ச்கல்‌, 
8. சிலேத்தும காய்ச்சல்‌ (கபத்தால்‌ ஏற்படுவது) 9, ௬ரக்‌ 
காய்ச்சல்‌ (எரிச்சலை உண்டாக்கும்‌ காய்ச்சல்‌) 
10, தோஷக்காய்ச்சல்‌, 11. நாவறட்சிக்‌ காய்ச்சல்‌, 
12. மாந்த காய்ச்சல்‌, 18. மாறல்‌ காய்ச்சல்‌ (தட்ப 
வெப்ப மாற்றத்தால்‌ வருவன) 14. முறை காய்ச்சல்‌ 
(விட்டு விட்டு முறைப்படி வருவது) 15. வறட்சிக்‌ 
காய்ச்சல்‌, 16. வாதக்காய்ச்சல்‌, 17. விஷக்காய்ச்சல்‌, 
18. விடாகாய்ச்சல்‌, 19. விடுங்காய்ச்சல்‌ (விட்டுவிட்டு 
வருதல்‌) 20. அம்மைகாய்ச்சல்‌, 21. தாபங்காய்ச்சல்‌, 
22. தொத்து காய்ச்சல்‌, (பழமையான சுரம்‌) 28. கரும்‌ 
காய்ச்சல்‌ (கரும்புள்ளிகள்‌ உண்டாகும்‌ மலைக்காய்ச்சல்‌) 


24. இடை காய்ச்சல்‌ (8, 4 நாள்‌ விட்டுவரும்‌ காய்ச்சல்‌ : 


25. ஒட்டு காய்ச்சல்‌ (தொற்று) 26. நள்ளிரா காய்ச்சல்‌ 
27. மூன்றாம்பிறை காய்ச்சல்‌, 28. நான்காம்‌ பிறை 
காய்ச்சல்‌, 29. தினக்காய்ச்சல்‌, 80. சீதக்காய்ச்சல்‌, 
91. ஆரோசி காய்ச்சல்‌ (உணவு அருவருப்பு) 82. நீர்‌ 
காய்ச்சல்‌, 88... முள்ளந்தண்டு காய்ச்சல்‌ (முள்ளம்‌ 
தண்டு அழற்சி) 84. இறைச்சாலை காய்ச்சல்‌, 85: 
காமாலை காய்ச்சல்‌, 86. 87. பயங்கர காய்ச்சல்‌, 88. 
கனவு காய்ச்சல்‌, 89.எலும்புருக்கி காய்ச்சல்‌ (எலும்பை 
துளைத்தல்‌) 40. அழலை காய்ச்சல்‌, 41. முதலை 
“வாதக்காய்ச்சல்‌, 42. பேறுகால காய்ச்சல்‌, :48. பித்த 
காய்ச்சல்‌, 44. பெருவாரி காய்ச்சல்‌, 45. நாவொட்டி 
காய்ச்சல்‌, 46. பகுக்கிடை காய்ச்சல்‌, 47. முடக்க 
காய்ச்சல்‌; 48. அசீரண காய்ச்சல்‌, 49. சன்னிபாத 
காய்ச்சல்‌ 50. அக்கி காய்ச்சல்‌, 51. கருப்பவாயு 
காய்ச்சல்‌, 52. சூதக காய்ச்சல்‌, 59. மலை காய்ச்சல்‌ 
(மலேரியா) 54. விஷகடி காய்ச்சல்‌, 55. இரண்டு 
காய்ச்சல்‌ என மொத்தம்‌ எண்பத்தாறு வகை காய்ச்சல்‌ 
கள்‌ உள்ளன என்று தெரிகிறது. 


மருந்துகளை சுத்திப்பது எப்படி? 


ட்ரீ அயம்‌ ₹ (இரும்பு) இரும்பை இராவி எலுமிச்சம்‌ 


பழச்சாற்றில்‌ 8 நாள்‌ ஊறவைத்து - எடுத்துக்‌ கழுவி 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


/ 


அகக்‌ ப பப மபயர்‌ அதம்‌ வடட. தத்தி ப டப்ப்பவை 


1 


parma வ மவ்மைகளா ளை வனிதை வ பைய லைகக் க வனான வக்க he 


i169 - . 


திரும்ப நல்லெண்ணெயில்‌ ஊழவைத்து இரும்புச்‌ சட்டி 
மில்‌ வறுத்து காடிநீரில்‌ நழுவி கொள்ளவும்‌. 

ஐ, அப்பிரரம்‌-திருஷ்ண அப்பிரகத்தை காடியில்‌ 
அரைத்து தெளி பவைத்திரநுந் த, 2 முதீரில்‌ கழுவிஎடுத்து 
தோவை இலை சாற்றில்‌ மூன்‌ றுதாள்‌ ஊறவைத்து.மேலும்‌ 
ஒரு குடுவையி லிட்டு கோவை இலைச்சாறு அல்லது அப்‌ 
i பங்கு கொடிவேலி வேரை 


பிரகரத்தில்‌ பத்திலொரு வரை 
த கனபுடமிட்டெடுக்கச்‌ 


அரைத்துக்‌ கலக்கி, சீலை செய்து 
சுத்தியாகும்‌. 
ப 2. இதிலும்‌ தப்த 
9, அன்னபேதி: புது ஓட்டிலிட்டுசிவ னல்‌ வறுத்தும்‌ 
சிறுவர்கள்‌ சிறுநீரில்‌ மூன்றுநாள்‌ ஊதை த்து ௭( 
கவும்‌. 
ப்‌ ட 2] 
4. அமூக்கிராகிழங்கு: (வ 1 6 
க்வி ல ததக வளை 18 2. ்‌ ட்‌ 
வெய்யிலில்‌ உலர்த்தி எடுத்துக்கொள்ளவு 
தித்‌ ஃ 2 
த, அபின்‌: நெய்ய “மத்தித்து வெற்றிலையில்‌ 
தடவி நெருப்பணலில்‌ வெதுப்பி எடுத்துக்கொள்ளவும்‌. 
வில்‌ சுட்டு எடுக்‌ 


6. ஆமையோடு: நொகுப்பு ௮ 
வு Ne 


லிங்கம்‌? மலைப்பாலில்‌ 5 நாள்‌ ஊறவைத்து 
லிய தம்‌: 


கலை 
முல 


ம்‌: மசி; குடு; ர ்‌ a 
வ பட்‌ றை தனித்தனியே 
சேர்த்து ன்றாம்‌ 2 டா 
ன்‌ அடுத்து க்கக்‌ வத்தனியே முறையே 
தெளிவுநிர்‌ ஆதிய 
அரைத்து ௧0 
30 எலிப்பாடாணம்‌: 
காய்ச்சி எடுக்கல?” ப 


“திம. 28 


7 


0-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Aca னு 
ன தஸ... வண்‌ று 


ப்பாலில்‌ ஊறவைத்து எடுத்துக்‌ . 


போதிய அளவு தேன்விட்டுக்‌ 3 


ஐ ய ல்‌ 
ன்‌ ன்‌ 2 சிறுநீர்ச்‌ சாற்‌ 
நில்‌ மணி நேரம்‌ ஊறவைத்துக்‌ கழுவி உலர்த்தவும்‌, 


10, கருவங்கம்‌: லுப்பை எண்ணே டில்‌ 21 முறை 
கள்‌ உருக்கி சாய்க்கவும்‌, மோர்‌, கோமியம்‌, கர்ம, வெள்‌ 
ளாட்டு மூத்திரம்‌ ஆகியவற்றில்‌ 21 முறை சாய்த்துக்‌ 
கொள்ளவு 3 சுத்தியாகும்‌. 


11. கல்நார்‌: கழுதை மூத 
வைத்து எடுத்துக்‌ கழுவி இள 
டுக்க சுத்தியா தும்‌. 


நாள்‌ ஊற 
வைத்தெ 


12. கற்பூரசிலாசத்து: எலுமிச்சம்‌ பழச்சாற்றில்‌ 
போட்டு கொதிக்க வைத்தும்‌. எருக்கம்பாலில்‌ 
மணி நேரம்‌ ஊறவைர்தும்‌, கற்றாளைச்‌ சாற்றில்‌ ஒரு 
சாமம்‌ அறைக்க சுத்தியாகும்‌. ஏதாகிலும்‌ ஒரு முறையே 

போதுமானது. 

18. கந்தகம்‌, பசு நெய்யில்‌ போட்டு தீப்பற்றாமல்‌ 
உருக்கி ஒன்பதுமுறை பசும்பாலில்‌ சாய்த்‌ 
துக்கழுவி அடுத்து கோவையிலைச்‌ சாற்றிலும்‌, சோற்றுக்‌ 

- தற்றாளைச்‌ சாற்றிலும்‌ கி. மணி நேரம்‌ எரித்து 
எடுத்து நீரில்‌ கழுவச்‌ சுத்தியாகும்‌. . 


14. - கடல்‌ நுரை: கற்கண்ணாம்பு, கிளிஞ்சல்‌ சுண்‌ 
ணாம்பு ஏதாகில்‌ ஒன்றில்‌ தாளித்து எடுத்திடச்‌ சுத்தி 
யாகும்‌. KS 3 
15. கல்மதும்‌: சீதேவிச்‌ செங்கழுநீரில்‌ கிழங்கின்‌ 


சாற்றில்‌ நாள்‌ ஊறவைத்து எடுத்துக்‌ கொள்ளவும்‌. 
: 16. மான்கொம்பு; கோநீர்‌ அல்லது அகத்‌ லை 
சாற்றில்‌ 7நாள்‌ ஊறவைத்து எடுக்கச்‌ உ தியாகம்‌. 


பக ட்‌ ப்‌ எல்‌ விதைகளைப்‌ ' போக்கி ஒரு 
நாளிரவு நல்ல்‌ இலை றவைந்து, அடுத்த நாள்‌எடுத்து 

முறை பிசைந்து தண்ணீரில்‌ ல  பய்யிலிஃ 
லத்தில்‌ கொள்ளவும்‌, | |, வி வெய்யிலில்‌ 


1272 3 


18. காந்தம்‌: தொடர்ந்து எழு ஊசி பிடிக்கும்‌ காந்‌ 
4 ராறு, மோர்‌, க! ல்‌ கொதிக்க வைத்து 
! எடுக்க சுத்தியாகும்‌ வரகுவைஃகோலில்‌ . எரிக்கவும்‌ 
சுத்தியுறும்‌- 


| 19. காவிக்கல்‌: இளநீர்‌ விட்டு அரைத்து கரைத்து 


a 2 
வடிகட்டி அகலமான பீங்கான்‌ தட்டிலிட்டு. 


| 
வெய்யிலில்‌ உலர்த்தவும்‌. 


20. சங்கு: சாஸ்திர பேதி-சிவதை வேர்‌ சேராங்‌ 
கொட்டை-சுத்திமுறை என்ன? 


| 15 ஏமுதான்‌ ஊறவைத்தெடுக்க 

| சங்குவை ப௬மோரில்‌ ஏழுதா ன்‌ ம்‌ ப்‌ 

சுத்தியாகும்‌ சாஸ்திரபேதியை லையா சற்ற ல்க 
ப்‌ . [ற ப தவக்‌ த 

நெருப்பு அனலில்‌ சுட்டு ச டுக்கச்‌ A ம்‌ பத்தி 

வேரை பசும்பாலில்‌ அவித்து வெய்யிலில்‌ உ. த்த 


- ்‌ - “ரனில்‌ நீரில்‌ ஊற 
யாகும்‌. சேராங்கொட்டையை ஒருநா நீ 


கொதிக்க  வைத்தெழிகக பச்சையை சோற்றுல்‌ 
ர்த்தி கொள்ளவும்‌. கெடுட்‌ 2 கட்டி ஒருநாள்‌ ஊற 

ர்ச்‌ சாற்றில்‌ கி! க்கட்டாகக்‌ கட்ட : 

கற்றாளை றில்‌ அ 

போட்டு எடுக்கவும்‌; ப 

பால்‌, மிளகு கியாழம்‌ ௭2. 


ம்புநீர்‌, சாணிப்‌ 


ஈல்‌, ண்ணா ன்‌ 
வும்‌ ஒன்றில்‌ துலாந்தரமாக 


202 ்‌ அத 
- வைத்து மறுநாள்‌ முனையை (மூக்கை) வெட்டி எடுத்து 
உலர்த்திக்‌ கொள்ளவு. - 
21. கிளிஞ்சல்‌ குஞ்சு பொறித்து ப i} 
1 த ரடாணம்‌ ஈதி ழ்‌ 
| கெருடப்பச்சை-கெளமி பாடா 
| = 
| ட்‌ ண்‌ கரைத்த நீரில்‌ மணிநேரம்‌ , 
ளில்‌ வா்‌ குஞ்சு பொரித்த முட்டை 
கொதிக்க வைத்து எத்‌ ரில்‌ 8 மணி நேரம்‌ 
| ஓட்டை பூநீர்‌ சேர்த்து 04 வவுநிக்கி வெய்யிலில்‌ 
| 
1 


5 க்கலாம்‌. 
தட்டி எரித்து எடுக்க 
ஓஓ ரம்‌ ரம்‌-மிருதார்சிங்கி- மனோ சிலை தொட்டி 
3. வீரம்‌-ம்‌ . 


2 

ண த்திமுறை எப்படி. 

பாடாணம்‌ பத்திரமாகக்‌ கட்டி, இளநீரில்‌ சிறிதிஃ 

படக்‌ வீரத்தை ட்ட துக்‌ கலக்கி ஓர்‌ பாண்டத்திலிட்டு 
.. கற்பூரத்தைப்‌ ம்‌ 


3 CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


நீர்சுண்ட எரித்து எடுக்க 
மாறு வெற்றிலை, மி பகலை; 
அரைத்து நீரில்‌ கலந்து ஓர்‌ பாண்ட D 
பூரக்தைதுணியில்‌ முடிந்துதுலாந்திர 
எரித்து எடுத்துக்கொள்ள . 
யை வெள்ளாட்டு மூ. ்‌ 
வைத்து கழுவி உலர்‌. 
சீலையை இஞ்சிச்சாறு ர 
அரைந்து எடுக்கச்‌ ஈத்தியாகும்‌, 
கிழிக்கட்டாகக்‌ கட்டி எரி 


திய்த 
6 ஒம்‌. மனோ 
51 (3) மண நேரம்‌ 
ற்‌. காடிநீரில்‌ 
தும்‌, திரும்ப வெள்ளாட்டு 
மூத்திரத்தில்‌ துலாந்தரமாகஃ கட்டி எரிக்கச்‌ சழ்தியா 
கும்‌. மேலும்‌ மாடி நீரில்‌ கிழிக்கட்டாகக்‌ கட்ட எரித்தும்‌, 
திரும்ப வெள்ளாட்டு மூத்திரத்தில்‌ துலாம்‌ தரமாகக்கட்டி 
எரிக்கச்‌ சுத்தியாகும்‌. தொட்டி பாடாணத்தை துணி 
யில்‌ முடிந்து கோமியத்தில்‌ துலாந்தாமாக 12 முரி 
நேரம்‌ எரித்து திரும்பவும்‌ மொத்தம்‌ 8 முறைகள்‌ எரித்‌ 
'தெடுக்க சுத்தியாகும்‌ 


28. வெள்வங்கம்‌-நாகம்‌-தாளகம்‌ சுத்திம்றை எப்படி? 


வெள்வங்கத்தை 10வதுமுறையில்‌ கண்டபடி உருக்‌ 
கிச்‌ சாய்த்துக்‌ கொள்ளவும்‌, நாகத்தை மேலேகண்டபடி 
செய்க தாளகத்தை துணியில்‌ முடித்து சுண்ணாம்புகல்‌ 
லுள்‌ வைத்து மோர்விட்டு தாளித்து கொள்ளவும்‌. இப்‌ 
படி மூன்று முறை செய்ய நல்ல சுத்தியாகும்‌. 


24. இருவி நாபி வெங்காரம்‌ ப 
தின்‌ சுத்திமுறை என்ன? 


டிகாரம்‌-முத்து பவழத்‌ 


“1... 5 அதத 


179 


95, தங்கம்‌ வெள்ளி செம்பு கத்தி முறை என்ன? - | 


தங்கத்தை மெலலிய தக டாக்கி, இரு பக்கமும்‌ 
| செம்மண்‌ அல்லது பூங்கா அரைத்து கனமாஃப்‌, 
பூசி 7 தடவைகள்‌ தீ அளவில்‌ காட்டி எடுக்கச்‌ சுத்தி 
யாகும்‌. வெள்ளிச்‌ சமிகை அல்ல து தகட்டை காய்ச்சி 
பிரமன்‌ த கன்ட ராறு, அல்லதுமகிழம்பூச்சாறு, ௮ அல்லது 

i கும்‌. செம்பை 
டிபுரிபிலைச்சாறு 


தனியே: ஏழு ர முக்கி 


கியாழத்‌ 
| தடாக 

ஆகியவற்றில்‌ 
எடுக்கச்‌ சுத்‌ திய! 


|! 26. நேர்வாளம்‌ சுத்தி முறை என்ன? 
- நேர்வான த்தை இணியில்‌ முடிந்து; எருமை எதன்‌ 
பாலில்‌ நன்றாக வேசை வத்தெடுத்து, நீரில்‌ க 
திரும்ப, அரிசி கழுநீரில்‌ வேகவைத்து எடுத்து, ற்‌ 
றோலைப்‌ போக்கி உள்ளி நக்கும்‌ முளையையும்‌ நீக்‌ 
ட்‌ 5 மணி8நரம்‌ ஊறவைத்து, கழு 
i டா ணெய்‌ விட்டு பொன்‌ வறு 
உலர்த்தி, ஆ? மணத்தெண்ணெ 


வலாக வறுத்9 தடுக்கக்‌ சத்தி 


ந்தம்‌ மயில்‌ ம்‌ 
27. பூநாகம்‌ நவச்சாரம்‌ பால்‌ துத்தம்‌ மயில்‌ துத்தம்‌ 


| துரிசு சுத்தி முலை எப்படி? ன்‌ 
பூநாகத்‌ (மண்புழு இடு க்கு ப 
விட்டு பசும்பால்‌ போதிய அர்‌ டு 


யெமன்‌ எடுத்துக்‌ கழுவிட 

நேரம்‌ கழித்து, ! ம்‌ பசம்பாலிட்‌ ட்டு மூன்று ம நரற்‌ 

சத்தியா எட லா. ஆக்கிவிடும்‌ i முவி எடுத்து 

ரத எரிக்க ம ம்‌ நவச்சாரத்தை காமூத்திரத்தில்‌ 

உக ண்ட்‌ எரம்கர்‌ சுத்தியாகும்‌ பால்துத்தத்‌ 
கரைத்து 2 


. கட்டி சிறுவர்‌ மூத்திரத்தில்‌ ஊற. 
தை கிழிக்கட்டாய்‌ திரும்ப பசும்பாலில்‌ 5 மணிநேரம்‌ 
ப வைக்க எடுத்து ௨ உலர்த்திக்‌ கொள்ளவும்‌ ்‌ | 


.00-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


174 


துத்தத்தை வெண்ணை ஜார்‌, சோற்றுக்‌ கற்றாளைச்‌ 
சாற்றில்‌ ஒருநாள்‌ ஊறவைத்து எடுத்துக்‌ கொள்ளவும்‌ 
துரிசுவை தயிரில்‌ ஆறு மணிநேரம்‌ ஊறவைத்து 
எடுக்கவும்‌. 


28. உப்பு வகைகளை சுத்திப்பது எப்படி? 


எல்லா வகை உப்புக்கும்‌, சுத்திமுறை ஒரு பங்கு 


உப்புக்கு நாலு பங்கு தண்ணீர்விட்டுக்‌ கரைத்து அடுப்‌ 
பேற்றி சிறுதீயாக எரித்து குழம்புப்‌ பதம்‌ வந்ததும்‌ 
பீங்கானில்‌ கொட்டி வெய்யிலில்‌ காயவைத்து உபயோ 
கிக்கவும்‌. இப்படி சுத்திப்பது உயர்ந்த சுத்தி முறை 
யாகும்‌. 


29. கடுக்காய்‌-நெல்லிக்காய்‌-தான்‌ நிக்காய்‌ சுத்தி 
எப்படி? 

்‌ இவற்றின்‌ உள்ளிருக்கும்‌ கொட்டைகள்‌ நீல்கி உப 
யோகிக்கவும்‌. 


50. வேர்‌-இலை-பூ கிழங்குகள்‌-பட்டை சுத்தி எட்படி? 
வேர்‌ வகைகளை ஆற்றுநீரில்‌ கழுவவும்‌, இலை வகை 


ல்‌. 

களை சுத்தமான துணியில்‌ துடைத்து பழுப்பு, அழுகல்‌ 

நீக்கவும்‌. பூ வகைகளை காம்பு புல்லிதம்‌ மகரந்தத்தை 

_ நீக்கிக்‌ கொள்ளவும்‌. கிழங்கு வகைகளை மேல்‌ தோல்‌ 

நீக்கிக்‌ கழுவி உள்‌ நரம்பை நீக்கிக்‌ கோள்ளவும்‌ பட்டை 

வகைகளைத்‌ துடைத்து மேற்புரணியை நீக்கிக்‌ 
கொள்ளவும்‌ த்‌ 


175 


. தறக்கும்‌ பாலை நுறை அடங்கியபில்‌ வடிகட்டி கொள்ள 


வும்‌. வெள்ளாட்டுப்‌ பாலை முறட்டுத்துணியில்‌ மூன்று 
மடிப்பிட்டு ஏழு முறை வடிகட்டிக்‌ கொள்ளவும்‌. 
82, காடி -கோமி:பம்‌ பனிநீர்‌ சுத்தி எப்படி? 
காடி.நீரை பாண்டத்திலிட்டு கடுவெய்யில்‌ மூன்று 
நாள்‌ காயவைத்து வண்டல்‌ நீக்கி தெளிவை வடிகட்டிக்‌ i 
கொள்ளவும்‌. கோமியத்தையும்‌, எல்லா வகை கால்‌ 3 


நடைகளின்‌ நீரையும்‌, புதுச்சட்டியிலிட்டு மத்தினால்‌ 
மோர்கடைவது போன்று ஒரு நாழிகை கடைந்து நுரை 
நிக்கி முரட்டுத்‌ துணியை மூன்று மடிப்பிட்டு ஏழு முரை 
வடிகட்டிக்‌ கொள்ளவும்‌. பனிநீர்‌ எடுக்க தூய மெல்லிய 
வெள்ளைத்துணியை உலர்த்தி எடுத்து இரவு நேரத்தில்‌ 
| நெல்பயிர்‌, அருகம்புல்‌ ஏதாகிலும்‌ ஒன்றில்‌ விரித்து 
அதிகாலை கதிரோன்‌ எழுந்திட முன்‌, துணிகளை 
. எடுத்துப்‌ படிக பாத்திரத்தில்‌ பனிநீரைப்‌ பிழிந்துஎடுத்து 
| ஏழு முறை வடிகட்டிக்‌ கொள்ளவும்‌. 


ம்‌ : ல்‌ ட 2 
எந்த மருந்துகளையும்‌ சுத்தி செய்யாமல்‌ உபயோகிக்‌ 


கக்கூடாது. அதனால்‌ நற்பலன்‌ க்‌ ஆகவே, பதத 
| மருந்துகளை சுத்தி செய்வதில்‌ முத்தி கலம்‌ செலுத்த 
வேண்டும்‌. கடைச்சரக்குகள்‌ எல்லா வலியு தூசி 
| தும்பு நீக்கி அவற்றில்‌ கலந்துள்ள து பொருட்‌ ; 
களை நீக்கி வெய்யிலில்‌ காயவைத்தும்‌, இளம்‌ வறுப்பாக 


வும்‌. 


வறுத்தும்‌ உபயோகப்படுத்த 


| 98, பாடாண சரக்குகளின்‌ நஞ்சும்‌ முறிவுகளும்‌ 


எப்படி? ள்‌ 
ய்‌ ச ன்மைக்கான காரணங்களையும்‌, 
| மற்‌ ர்‌ மருந்துச்‌ சரக்குகளையும்‌ பாடாண 
| க்கப்‌ முறைப்படி சுத்தி செய்யாமலும்‌, செய்யப்‌ 
படும்‌ பக்கக்‌ உண்பதாலும்‌ அனுபானம்‌ (துணை 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy அதி 


176 


மருந்து) பத்தியங்களை ஒழுங்காகத்‌ தெரிந்து நடக்காம 
லும்‌ உடலில்‌ நச்சுத்‌ தன்மை உண்டாகின்றன. மேலும்‌ 
கொலை எண்ணத்தாலும்‌ தற்கொலைகளுக்கும்‌ நஞ்சை 
உட்கொள்ளச்செய்தல்‌ அடுத்து கருச்சிதைவை உண்டு 
பண்ண உள்ளுறுப்பிலும்‌, வெளியுறுப்பிலும்‌, . நஞ்சுத்‌ 
தன்மை வாய்ந்த மருந்துகளை. உபயோகித்தல்‌, வசியம்‌ 
செய்வதற்காக சில இடுமருந்திடுதல்‌ மற்றும்‌ நச்சுயிர்‌ 
கள்‌ கடியாலும்‌. உடலில்‌ நச்சுத்தன்மை யுண்டாகி 
உடலுறுப்புகளை பலவாறு துன்புறுத்தும்‌ 


1. இரசநஞ்சுக்கு குணங்குறி முறிவுகள்‌ என்ன? 

இரச பந்தமான மருந்துகள்‌ நச்சு த்தன்மையற்றால்‌ 
பல்லீறுகள்‌ வீங்கிப்‌ புண்ணாதல்‌, வாய்‌ நீருரல்‌ தொண்‌ 
டை விழுங்க முடியாமல்‌ வலித்தல்‌ ஆகிய குணங்குறி 
காட்டும்‌. 


இரச நஞ்சுக்குமுறிவு வெண்சங்கிலைச்சாறு, அரைக்‌ ' 


கால்படி அசாவு தினம்‌ இருவேளை கொடுக்கவும்‌. நீலி 
வேரை வெந்நீரிட்டு அரைத்து சுண்டைக்காய்‌ அளவு 
உள்ளுக்கு கொடுக்கவும்‌ அல்லது சுரை ஓட்டுக்கரியை 
அரை விராகன்‌ எடுத்து புளித்த மோரில்‌ கலந்து 
கொடுத்து வரலாம்‌” 
- 2 வீரநஞ்சின்‌ குணங்குறி மருந்தென்ன? 

வீர நஞ்சு இரசநஞ்சின்‌ குணங்குறி காட்டும்‌ இதற்‌ 
கோழிமுட்டையின்‌ வெள்ளை கருவை எடுத்து அடித்தி 
சமஅளவு நீர்‌ அல்லது பால்‌ சேர்த்து கொஞ்சம்‌ கொர்‌ 
மாய்‌ அடிக்கடி கொடுத்து வரவும்‌ மேலும்‌ அவுரி வேரை 
அரைத்துப்‌ பாலில்‌ கலக்கிக்‌ கொடுத்து வரலாம்‌. 


8. பூரநஞ்சின்‌ குணங்குறி முறிவுகள்‌ LE ப 


ல்‌ பூரநஞ்சு, இரசநஞ்சின்‌ . குணங்குறியுடன்‌' பேதி . 
.... இரத்தபேதி, இரத்த வாந்தி, உடல்‌ வைரம்‌ வீங்கி | 


yulakshmi Research Academy: 


177 


சருமங்கள்வெடித்து புண்ணாகும்‌. பூரதஞ்சு தீங்க அவுரி 
வேர்‌ பட்டையை, வெந்நீரிட்டு அரைத்து சுண்டக்காய்‌ 
அளவுகெரடுக்கலாம்‌ மேலும்‌ படிகார பற்பம்‌ காசிக்கட்டி 
(துவர்ப்பு) ஆகியவற்றை மோர்‌ அல்லது பழச்சாற்றில்‌ 
! கொடுக்கலாம்‌. 


ந... ஆ 


4. துருசு நஞ்சின்‌ குணங்குறி முறிவுகள்‌ யாது? 
2 3 5. ட 4 Li ௫ பி t ற்கு பழச்‌ ்‌ 
இதன்‌ நஞ்சால்‌ வாந்தி உண்டாகும்‌. இத்‌ ழ 
சாறுடன்‌ தேன்‌ கலந்து நீர்சேர்த்து அடிக்கடிகொடுத்து 
। வரலாம்‌. 
| 5௨ தாளக நஞ்சின்‌ குணங்குறி மாற்றுகள்‌ என்ன? 
தாளக நெஞ்சால்‌ வாந்தி பேதி சுரம்‌, குரல்‌ தட்‌ 3 
மூக்கில்‌ இரத்தம்‌ வடிதல்‌ முதலிய பண்டம்‌. எ க ்‌ 
2- இதற்கு நீலிவேர்பட்டை, ஆவரர்ழு; வெட்‌ இப்டி ப 
| காசினிவேர்‌, மாதுளைவிதை தெ க க 
வற்றை சம அளவு எடுத்து இடித்து டி 
கொடுக்கலாம்‌. 
[ த்‌ ட ப்‌ 2 
8. கந்தக நஞ்சின்‌ ஓறியும்‌ முறிவு எ ம 2 
கந்தக நெஞ்சால்‌ முகம்‌ வெறுத்து உடல்‌. மஞ்சள்‌ . 
நிறங்‌ கெரள்ளும்‌. 'பல்கறுத்துப்‌ பாசிச 9 சத்திதீர்‌ 
க ற $5 எள்‌ நிறவேர்வை கொட்டும்‌: இவற்றிற்கு 
கவ்‌ ட - கவேளைவேர்ரசம்‌ பருத்தியில்‌ ஆகிய 
| ஆவரம்வேர்‌ தை எட்டுக்‌ கொள்ள நலந்தரும்‌, 
| வற்றை?சமின்‌ கூட்டி குடி நீ! 
3 வ ற்‌ ன? 
்‌ ஒடுங்க நஞ்சிற்கு மாற்று என்‌ 
7. இலிங்க தல எண்றுப்புக்கள்‌ அனைத்தும்‌ 
ங்க நஞ்சினால்‌ உள்ளுறு பட 
இப்‌ ர்நாற்றம்‌ வாந்தி ஆகியகுறிகாட்டும்‌ 
புண்ணாகி வாயில்‌ தி ்‌ 
சிஸ்‌. ச்‌ 


fi 


2 


06-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy - இ 
ந க ்‌ ஃ ம்‌ ட்‌ பு 


வால்மிளகு. செம்பருத்தி வேர்ப்பட்டை, சாதிக்காய்‌ 

ஐரளூவ௫த்து சிதைந்து குடி நீரிட்டுக்‌ கற்கண்டு தூள்‌ 

சேர்த்துக்‌ கொடுக்கலாம்‌. 

8, வெள்ளைப்‌ பாடாணத்தின்‌ குறியும்‌ மருந்து என்ன? 
வெள்ளைப்‌ பாடாண நஞ்சால்‌ வாந்தியும்‌, நீர்தீராகப்‌ 

பேதியும்‌ உண்டாகும்‌ இதற்கு அபின்‌ கலந்த பேதியை 

நிறுத்தும்‌ மடுந்துகள்‌ கொடுக்கலாம்‌. 1 


9... செம்பு நஞ்சின்‌ குறியும்‌ மருந்தும்‌ என்ன? 

- இச்ம்பு நஞ்சால்‌ உடல்நலம்‌ கெடுதல்‌ இருமல்‌, விக்‌ 
கல்‌ வாய்‌ நீருறல்‌, கடும்பசி, தொகஃடை வரட்சி, மார்‌ 
பெரிச்சல்‌ காணும்‌. இதற்கு எலுமிச்சம்‌ பழம்‌ சாறும்‌; 
புளித்தமோகும்‌ குடிக்கலாம்‌. 


10. சகல கள்ளிப்பால்‌ நஞ்சின்‌ குறியும்‌ மருந்தும்‌ 
என்ன? - - 


ண்ட 


தொண்டை கரகரப்பு. குமட்டல்‌, பேதி, வாந்தி, 
ஆசனக்‌ கடுப்புகள்‌ தோன்றும்‌. இவற்றுக்கு ஆவரை 
இலையை அரைத்து கொட்டைப்‌ பாக்களவு தினம்‌ இரு 
வேளை உட்கொள்ளவும்‌, மேலும்‌, முதலில்‌ சிறிது . சிற்றா 
மணக்கெண்ணெய்‌ கொடுத்துவிட்டு அடுத்து பேதியை 
கட்டும்‌ மருந்துகளையும்‌, வயிற்றுப்‌ புண்ணை ஆற்றும்‌ 
"தேங்காய்ப்பால்‌ மற்றும்‌ துவர்ப்பு சரக்குகளையும்‌ முறைப்‌ 
படி கொடுத்தல்‌ நலம்‌. 


11.  அலரி-எட்டி-ஊமத்தை நஞ்சு முறிவுகள்‌ என்ன? 
' அலரி நஞ்சால்‌ வாந்தி. விக்கல்உண்டாகும்‌ இதற்கு ர 
கடுக்காய்‌ குடிதீர்‌ கொடுக்கலாம்‌. எட்டி நஞ்சால்‌ இழுப்பு 
பேதி ஆகியன காணும்‌, இவற்றுக்கு நாவல்பட்டை குடி 
த்தர படத கடல்‌ 


ன்‌ 


lakshmi Research Academy 


டா 


பாலும்‌ கலந்து கால்படி தொடுக்கவும்‌. 


179 


ஊமத்தை நஞ்சால்‌ மயக்கம்‌, நாவறட்சி, கண்மணி 
பிதுங்கல்‌, புத்திமாற்றம்‌ ஆகியன உண்டாகும்‌. இதற்கு 
எலுமிச்சம்பழச்‌ சாற்றில்‌ சிறிது சர்க்கரை கலத்துகொடுக்‌ 
கலாம்‌ அடுத்து சல்யாணப்‌ பூசணியை உப்பின்றி: 
அவித்து உண்ணலாம்‌ . 2 


12, இடுமருந்துக்கு (வசியமருந்து) முறிவு என்ன? 
இவற்றுக்கு .மிதிபாகல்‌ இலைச்சாகும்‌, தேங்காய்ப்‌ 


வதால்‌ இடுமருந்து வெளியாகும்‌ மேலும்‌ கருகல்‌ நத 
இலைச்சாற்றைக்‌ குடித்தாலும்‌ மருதி 2 
யும்‌ அடுத்து அவுரிவேர்‌ பட்டை. வத்நீ ல்‌ 
அரைத்து சுண்டைக்காய்‌ அளவு கொலு க்‌ 


14. குன்றிமணி நஞ்சின்‌ குறியும்‌ முறிவும்‌? 


வாந்தி; மயக்கம்‌, 1 
ஆகியன தோன்றும்‌. இதற்‌ ட்‌ 
வெந்நீரில்‌ கலக்கிக்‌ கொடுக்கலாம்‌. 
வோக்‌ கருவும்‌ கொடுக்கலாம்‌. 


14, கஞ்சா-அபின்‌-கற்பூரம்‌. த ட 1 

ல நஞ்சினால்‌ மயக்கம்‌ க்‌ த்‌ ட்‌ 
வயிற்றில்‌ வலி, கண்மணி எரிதல்‌; வாந்தி, அ 
ண்‌ ற்கு எலுமிச்சம்பழச்சாறு அல்லது 
யன உண்டாகும்‌. இத இடல்‌ பரல்‌ எம்‌ | 
வாழையிஸ்‌ அடிக்கட்டை ச பல்‌ 


கு பொரித்த வெங்காரத்தை 
முட்டையின்‌ வெள்‌ 


ஞ்சின்‌ முறிவென்ன? 


சோம்பல்‌, மந்தம்‌ 


தத்‌ 
ந. இதற்கு ௨ 
ச்‌ ச்சாறும்‌ கொடுக்கலாம்‌ 


வாந்தி-பேதியா ' 


வயிற்றுக்கடுப்பு, உடல்வேக்காடு 


- CC-0: In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy பத 


180 


கற்பூரத்தின்‌ நஞ்சால்‌ வயிற்றின்‌ . உள்ளுறுப்புகள்‌ 
வேக்காடுற்று எரிதல்‌, ஆகியன உண்டாகும்‌. இதற்கு 
துவப்பு என்னும்‌ காசுக்கட்டியை ஒருபலம்‌ எடுத்து 
எலுமிச்சம்பழச்சாற்றில்‌ அரைத்து பசும்மோரில்‌ கலக்கித்‌ 
கொடுக்கலாம்‌. 


15. நேர்வாளம்‌ புகையிலை எருக்கம்பால்‌ நஞ்கக்கு 
முறிவென்ன? 
நேர்வாள நஞ்சால்‌ வாந்திபேதி, மயக்கம்‌ வயிற்றில்‌ 
புண்‌ ஆகியன ஏற்படும்‌. இதற்கு வசம்பை சுட்டு 
தேனில்‌ கொடுக்கலாம்‌. அல்லது வசம்பைக்‌ கருக்கி 
குடி நீரிட்டும்‌, எலுமிச்சம்பழச்சாறும்‌ கொடுக்கலாம்‌, 


புகையிலை நஞ்சால்‌ மயக்கம்‌ - கண்டால்‌ அகத்தி 
கீரையை தின்னலாம்‌ அல்லது குறிஞ்சான்‌ இலை வெங்‌ 
காயம்‌, சீரகம்‌, ஏதாகிலும்‌ ஒன்றை கியாழமிட்டுக்‌ _ 
கொடுக்கலாம்‌. 


எருக்கம்மால்‌ நஞ்சால்‌ வாய்‌ வயிறு புண்ணாகி வாந்‌ 
தியும்‌ பேதியும்‌ காணும்‌ இதற்கு விளக்கெண்ணை சாப்‌ 
பிடலாம்‌. மேலும்‌ பருத்தி இலையை காடியில்‌ அரைத்து 
புன்னைக்காயளவு உள்ளுக்கு கொடுக்கலாம்‌. 


16. சுண்ணாம்பு - கண்ணாடி, வைர நஞ்சின்‌ முறி 
வென்ன? பந்த்‌ 

சுண்ணாம்பு நஞ்சு நீங்க மஞ்சளை அரைத்து, தீரில்‌ 
கரைத்து வடிகட்டி அடிக்கடி கொடுக்கவும்‌ கண்ணாடி, 
வைர நஞ்சுக்கு வாழைபழத்தைப்‌ பருந்துண்டுகளாக்கி 
விளக்கெண்ணையில்‌ தோய்த்து விழுங்கவும்‌ இப்படி 
விழுங்குவதால்‌ கண்ணாடி வைரத்‌ தூள்கள்‌ 
வாழைப்பழத்தில்‌ செருகி மலமாக கழிய வாய்ப்பு உண்‌ 
டாகும்‌: : 


i 
அதி 


(ப ரகக உ அத்த த 


-0. In Public Domain. 


; டா உ 4] 


Research Academy 


181 


17. உப்பு-தில்லைப்பால்‌-தேங்காய்‌ நஞ்சு நீங்க? - 

.. நவ உப்புகளும்‌ நஞ்சாக நேர்ந்தால்‌ அவற்றுக்கு 
முறிவு தாழை விழுதுச்சாற்றை அரைக்கால்‌ படி. வீதம்‌ 
தினம்‌ இரு வேளைகள்‌ குடிக்கவும்‌. .தில்லைப்பால்‌ “நஞ்ச 
நீங்க கோவை இலைச்சாறு விளக்கெண்ணை எருமை 
மோர்‌ ஏதாகிலும்‌ ஒன்றைக்‌ கொடுக்கலாம்‌. தேங்காய்‌ 
அளவுக்கு அதிகம்‌ தின்பதால்‌ ஏற்படும்‌ நஞ்சுக்கு 
பச்சரிசிச்சோறு உண்ணச்‌ செய்யலாம்‌. ட்‌ 


18. சித்திரமூலம்‌ சோரங்கொட்டை எட்டி நஞ்சுக்கு. . 


முறிவென்னர்‌ 

சித்திரமூலவேர்‌ பட்டையை தட்டி உடலில்‌ கட்டி 
னால்‌ கருவழித்தற்காக கருப்பையில்‌ தடவினால்‌ அத்த 
இடம்‌ வெந்து புண்ணாகி உயிராபத்தை உண்டாக்கும்‌: 
இதற்கு பசு நெய்யை மேலே பூசுதலுடன்‌, உள்ளுக்கும்‌' 
கொடுக்கலாம்‌. மேலும்‌ கேரரைக்கிழங்கும்‌. பேய்சயீர்க்‌ 
கும்‌ கியாழம்‌ செய்து கொடுக்கலாம்‌. சேராங்கொட்டை 
நஞ்சால்‌ உடல்‌ வீங்கும்‌. இதன்‌ பால்‌ பட்ட இடத்தில்‌ 
குடிப்பும்‌, புண்ணும்‌ உண்டாகும்‌ இதற்கு புகையிலைக்‌ 
குடிநீர்‌ உள்ளே கொடுத்து மேல்பூச்சுக்கு புங்கம்பாலை 
பூசிவரலாம்‌. மேலும்‌ இள நீரில்‌ புளியம்‌ இலையை குடிநீர்‌ 
செய்து கொடுத்து வாழைமட்டை சாறிட்டு சத்தனம்‌. 
எள்ளு சரியெடை தூக்கி அரைத்துப்‌ பூசலாம்‌. 


எட்டிக்கொட்டை நஞ்சால்‌ வாந்தி, பேதி, இழுப்பு, 
மூச்சடைப்பு உண்டாகும்‌. இதற்கு கடுக்காய்த்‌ தேசலை 
குடிநீரிட்டு கொடுக்கவும்‌. 


19. பாடாணம்‌ சேர்ந்த மருந்துகள்‌ வீறு தணிய முறி 


வென்ன? 
அறுகம்வேர்‌ ஒரு 
களை சிதைத்து இரண்‌ 


ரூ பலம்‌, மிளகு பத்துபலம்‌ இவை 
டுபடி தண்ணீரில்‌ கலந்து கால்படி 


6-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy பத 


192 | 


யாகக்‌ குறுக்கி வடிகட்டி, அவற்றில்‌ மாதுளம்பூ, கூகை 
நீர்‌ அதிமதுரம்‌ வகைக்கு ஒரு வராகனெடை அரைத்துக்‌ | 
கலக்கி கொட்டைபாக்களவு பசுவெண்ணையில்‌ போ | 
மூன்று தாட்கள்‌ கொடுத்துவர பலவகைச்‌ செத்தா 
களின்‌: வீறு தணியும்‌. 2. பருத்திக்காய்ச்சாறு, எலுமிச்‌ 
சம்பழச்சாறு, பசும்பால்‌ ஆகியவற்றை ஓரளவு எடுத்துக்‌ 
கலந்து அதில்‌ சீனிகூட்டி மூன்றுநாள்‌ கொடுக்க செந்‌. 
தூரங்களின்‌ வீறுதணியும்‌. மேலும்‌ சுரைக்குடுக்கையை 
சுட்டு கரியாக்கிப்‌ பொடித்து புளித்த மோரில்‌ மூன்று 
தாள்‌ கொடுக்க மேற்படி வீறு குணியும்‌. 


20. மருந்து வேகத்தாலுண்டாகும்‌ பேதி வயிற்றுக்‌ 
கடுப்பு, இரத்த பேதிக்கு முறிவென்ன? ்‌ 
Ae முருங்கை ஈர்க்கு 2. பலம்‌, ஆவரம்பட்டை 
1 பலம்‌ வெங்காயம்‌ வேர்‌ 10 பலம்‌ இவைகளை சிதைத்து  _ 
குடிநீர்‌ செய்து காலை மாலை ஐந்து நாட்கள்‌ கொடுக்க  * 
நீங்கும்‌. 
21. வீர-இரச பற்பத்திற்கு முறிவென்ன? 
கோழிமுட்டை 12 உடைத்து . வெண்கருவை 
எடுத்து நீரில்‌ கலந்து அடிக்கடி கொடுக்க வீறுதணியும்‌ 
க அவுரி-முற்றின சாரணேவேர்‌ சமுலங்களால்‌ எல்லா 
வகை நஞ்சுகளும்‌ நீங்கும்‌. 


ஸி rR 0 


ட 


ப CC-0. In Public Domain. 0912 \ 


அற 


thulakshmi Re search Academy 


மருந்து தரும்போது மறக்காத 
கட்டுப்பாடுகள்‌ 


1. அனுபான விபரங்கள்‌ என்ன? 
- எந்த மருந்தையும்‌ தனியாகத்‌ தராமல்‌ ஒருதுணை 
மருந்து“(அனுபானம்‌)டன்‌ தருதல்‌:நலம்‌. 


அனுபாணம்‌ உஷ்ணமான மருந்துகளைத்‌ தேனிலும்‌ 
குளிர்ச்சி தகும்‌ மருந்துகளை வெண்ணை, நெய்‌, பால்‌, 
மோர்‌ ஆகியவற்றிலும்‌ மற்றும்‌. பலவகை குற்றங்களூக்‌ 
கும்‌, பிணிகளுக்குமான மகுத்துகளை தேனில்‌ தஒவதால 
குற்றமில்லை. உட்கொள்ளும்‌ மகுந்து எதுவோ, அதன்‌ 
அளவுக்கு துணை மருந்து (அனுபானம்‌) எட்டுப்‌ பங்கு 
இருத்தல்‌ வேண்டும்‌. 


2, மருந்து உண்டபின்‌ 


கொள்ள வேண்டியதும்‌ கூடாதும்‌ என்ன? 

மாத்திரை, சூரணம்‌, லேகியம்‌, 'ஆகியவற்றை 
உண்டபின்‌ சிறிது ஆதிய வெந்நீர்‌ அல்லது. தன்‌ 
குடித்தல்‌ நலம்‌, மருந்தின்‌ கசப்பு மற்றும்‌ பல்‌ வறு 

வைகளை நீக்க கண்டதை தின்று. மருந்தின்‌ குணத்‌ 

தத்‌ கெடுக்காமல்‌, அவசியப்பட்டால்‌ தேன்‌ உலர்த்த 
திராட்சை, சிறுதாகப்பூ பழைய நெற்பொறி ஆகியவற்றி 
லெொன்றை_ சிறிது வாயிவீட்டுச்‌ சுவைக்கலாம்‌. 


ஓ. எந்தெந்த தோய்களுக்கு எத்தனை வேளை 
மருந்துகள்‌ தரலாம்‌? அல்‌ 
பெரும்பாலும்‌ எல்லா மகுந்துகளையும்‌ தினம்‌இரண்டு 

கவஜாகள்‌ தருதல்‌ வழக்கம்‌. ஆனால்‌, சுரம்‌, சுண்ணி 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy . ஸி 
ல டூ ஸ்‌. ட ௬ கட்ட பறந்து 


அதிசாரம்‌ (சுரத்தோடு கூடிய பேதி) ஆகிய நோய்‌ 
களுக்கு மூன்று நான்கு வேளைகள்‌ தருவதுண்டு வாந்தி- 
விக்கல்‌ முதலியவைகளுக்கு அடிக்கடி. தரலாம்‌. வாந்தி 
பேதிக்கான மருந்தை தினத்தில்‌ ஒரு தடவைக்கு மேல்‌ 
கொடுக்கப்படாது. 

4. எந்தெந்த மருந்துகளை எந்தெந்தப்போதில்‌ தர 


லாம்‌? 


முக்கியமாய்‌ பேதிக்குறிய மருந்துகளை காலைப்போதி 
லும்‌, தலை, கண்‌. காது. நோய்களுக்குறிய மருந்துகளை 
மாலைப்போதிலும்‌, மலக்கட்டை இளக்கவும்‌, தூக்கமின்‌ 
மையைப்‌ போக்கவுமான மருந்துகளை இரவு படுக்கைக்‌ 
குப்‌ போகும்போதிலும்‌ உட்கொள்ளல்‌ நலம்‌ தரும்‌ 
அடுத்து, பசியையும்‌ தீபனசக்தியையும்‌ உண்டாக்கும்‌ 
மருற்துகளை உணவுக்கு. முன்னரும்‌, சீரண சக்தியை 
உண்டாக்கும்‌ மருந்துகளை உணவுக்குப்பின்னரும்‌, உட்‌ 
கொள்ளலாம்‌. ்‌ 
மேலும்‌ வாத உடலத்தார்க்கு உணவுக்கு முன்னும்‌ 
பித்த உடலத்தார்க்கு உணவுக்கு இடையிலும்‌ சிலேத்‌ 
தும (கப) உடலத்தார்க்கு உணவிற்குப்‌ பின்னும்‌ உட்‌ 
கொள்ளச்‌ செய்தல்‌ நலந்தரும்‌. 
5. மருந்துகளின்‌ அளவு நோயாளியின்‌ வயது 
. முதலியன? ்‌ . 
மருந்து கொள்வோரின்‌ வயது, உடற்கட்டு வாத 
பித்த கப குற்றங்களின்‌ நிலமை நோய்களின்‌ வலிமை 
களும்‌, வலிமையின்மையும்‌, . நோய்கள்‌ தோன்றிய 
காலம்‌ ஆகியவற்றை விபரமாய்‌ தெரிந்தும்‌ தெளிந்தும்‌ 
கொடுக்கப்படும்‌ மருந்துகளின்‌ அளவுகளில்‌ அவசிய 
மான கவனம்‌ செலுத்தி தருதல்‌ வேண்டும்‌ எந்த மருந்‌ 
தினையும்‌ எந்த வயதினர்களுக்கு வழங்கினாலும்‌, அந்த 
. மருந்து அளவினை கொஞ்சம்‌ குறைத்தே கொடுக்கத்‌ 
துவங்கி குணமில்லாதிருப்பின்‌ அதிகப்படுத்திக்‌ கொள்ள 
லாம்‌. A 


நு Muthulakshmi Research Academy 


வயங்கிய... 243 


185: 


6. குழந்தைகளுக்கும்‌ முகீசிய்மாய்‌ ககுப்பிணிப்‌ பெண்‌ 
களுக்கும்‌ கொடுக்கக்கூட.ா த மடுத்து விபரம்‌ என்ன? 
 குழந்கைகளுக்கு இரச... சம்பதமான பாடாண. 
மருந்துகளையும்‌ அபின்‌ கலந்த மயக்கமூட்டும்‌ மருந்து 
களையும்‌, தருதல்‌ கூடாது. - கர்ப்பிணிப்‌; . பெண்களுக்கு. 
நேர்வாளம்‌ போன்ற. பேதியை, உண்டாக்கும்‌. கொடிய 
மருந்துகளையும்‌ மாதவிடாயை (ஒத) அதிகப்படுத்தும்‌ 
கரியபோளம்‌ (மூசாம்பரம்‌) . போன்று மருந்துகளையும்‌ 
கொடுத்தல்‌ கூடாது. 7 
7. ஆமணக்கெண்ணையும்‌, நேர்வாளம்‌ சேர்ந்த மருந்து - 
களும்‌ வழங்கும்‌ காலம்‌ யாது? த 
ம்‌ த, 
ஆமணக்கெண்ணையில்‌ செய்யப்பட்ட பேதி மடுந்து' 
களை கோடை காலத்தில்‌ கொடுக்கலாம்‌, பணி, மழை; 
கர்லத்தில்‌ கொடுத்தால்‌. சரியரகப்‌ பேதியும்‌ ஆகாது தல்‌ 
லதுமல்ல. இதனால்‌ வயிற்றில்‌ எண்ணை தங்கி மந்தத்தை 
யும்‌ சுரம்‌ சன்னி போன்ற நோய்களையும்‌ உண்டாக்கும்‌, .. 
குவிர்க்‌ காலங்களில்‌ பேதி மருந்து தரவேண்டுமானால்‌ 
நேர்வாளம்‌ சேர்த்த மருந்துகளைக்‌ கொடுக்கலாம்‌. 2 
8. மருந்துண்ணு நாட்களும்‌ வாந்தி, பேதி, நசியம்மை 
யிடும்‌.விபரங்கஞம்‌ என்ன? ' ப 
ஞாயிறு-செவ்வாய்‌ வியாழன்‌ மருந்துண்ண சிறந்த - 
நாள்‌ ல உ அகக்‌ 
ஒரு ஆண்டுக்கு இருமுறை வாந்தி மருந்தும்‌, 
மும்முறை பேதி மருந்தும்‌ நான்கு முறை நசியமருழ்தும்‌ 
ஆறுமுறை கண்‌ மருத்‌2 டக 


்‌்‌ 


a 


ந்தும்‌ உபயோகித்தல்‌ நலம்‌. 


அத்தி வட்‌ ல்‌ A 
9. . பலவகை பாஷாணங்களும்‌, மூலிகைகளும்‌. விடத்‌ 
தன்மை காட்டினால்‌, செய்வது என்ன? 
பொதுவாக மாபெகும்‌ மருந்துகளின்‌ சேரும்‌ இரசம்‌,... 
வீரம்‌ பூரம்‌” இலிங்கம்‌, தாளகம்‌, மனோசிலை, கெத்தி; - 
துத்தம்‌, துருசு, அபின்‌, கஞ்சா, . ஊமத்தை, ஏட்டு, 
சேராங்கொட்டை; வாளம்‌; இருவி, நாவி ஆகிய சரக்கு 
கள்‌ சேர்த்துச்‌ செய்யப்பட்ட மருந்துகளை கொடுத்த 
போது, அவைகளின்‌ விடத்‌ தன்மை காட்டும்‌ குற்றங்‌ 
a se ம்‌ க 


சி.ம.-28 (தப்த இறகு 


> 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy - . .. 


186 


குறிகள்‌ ஏற்படாதபடி அளவு வேளை மாள்‌ ஆகிய 
வற்றில்‌ நோயாளியின்‌ உடல்‌ நிலையறிந்து மிகவும்‌ 
கவனித்துக்‌ கொடுக்க வேண்டும்‌. அப்படி. கொடுத்தும்‌ 
ஏதேனும்‌ நோயாளிக்கு விடத்தன்மை உண்டானால்‌ 
உடனே மருந்தை நிறுத்திவிட்டு அந்தந்த நச்சுக்குறிய 
முறிவு மருந்துகளை தந்து சமனம்‌ செய்ய வேண்டும்‌. 


10. அதிக?வீரியமான மருந்துகளை உபயோகிக்கும்‌ 
1 விபரம்‌ என்ன? 


அதிக வீரியமான மருந்துகளை நீண்ட நாள்‌ 
தொடர்ந்து கொடுத்தல்‌ கூடாது. ' நோயாளியின்‌ உடல்‌ 
நிலையும்‌. நோயின்‌ வலிமையும்‌ தெரித்து குறைந்த 
பட்சம்‌, 8,5,7,9,10 வேளைகள்‌ தந்து இருக்கும்‌ குணம்‌ 
அறிந்து சில நாட்கள்‌ இடைவெளி விட்டு விட்டு திரும்ப 
வும்‌ மருந்துகள்‌ தந்து குணமூட்டலே சிறந்த | ழக்க 
மாகும்‌. 
11. குறைந்த வீரியமுள்ள மருந்துகளை உபயோகிப்பது 

எப்படி? ்‌ 

குறைத்த வீரியமுள்ள மருந்துகளை தொடர்ந்து 
உட்கொள்ளல்‌ தவறில்லை. மேலும்‌ அந்தந்த நோய்‌ 
களை அதிகரிக்கச்‌ செய்யும்‌ உணர்வுகளை உணவுகளை 
நீக்க வேண்டும்‌ உடற்பலத்துக்காக மருந்துகள்‌ உட்‌ 
கொள்ளும்போது பத்தியம்‌ தேவை இல்லை. பால்‌ குடிக்‌ 
கும்‌ குழந்தையானால்‌ தாய்‌ பத்தியமிரு க்க வேண்டும்‌. 
விஷகடிகள்‌ விபரமும்‌ மருந்துகளும்‌ என்ன? 

இறைவன்‌ படைப்பில்‌ பல்வேறு விஷ, செத்துக்கள்‌ 
உள்ளன. அவற்றில்‌ ஊர்வனவாகிய நாகஃவர்க்கங்கள்‌ 
கொடிய . விஷத்தன்மை கொண்டது. அவற்றில்‌ 
அனந்தன்‌, குளிகள்‌ வாசுகி, சங்கபாலன்‌, தக்கன்‌, மகா 

பத்மன்‌, கார்கோடன்‌, பத்தமன்‌ எட்டு வகை  நாகங்‌ 
கள்‌ உண்டு, இவைகளின்‌ மேல்‌ வாயில்‌ தொட்டி 


்‌ CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy 


.187 


காளி என்ற பற்குறி புள்ளடி போலிருக்கும்‌ கடி 
வாயில்‌ பனிநீர்‌ போல பொசியும்‌, காளாத்திரி என்ற பற்‌ 
குறி முக்கோணம்‌ போலிருக்கும்‌, கடிவாயில்‌ மஞ்சள்‌ நிற 
நீர்‌ கசியும்‌ எமனென்ற பற்குறி தொட்டி போலிருக்கும்‌. 
கடிவாயில்‌ செந்நீர்‌ கசியும்‌ தாதன்‌ என்ற பற்குறி வில்‌ 
போலிருக்கும்‌, கடிவாயில்‌ கழநி நீர்போல்‌ நீர்‌ பொசியும்‌ 
ஒரு பல்‌ பட்டால்‌ கரல்கடிவிடம்‌ தோல்வழி ஏறும்‌ மயிர்‌ 
சிலிர்க்கும்‌. இரண்டு பல்பட்டால்‌ அரைக்கடி விடம்‌ 
இரத்தத்தைப்‌ பற்றி ஏறும்‌ உடல்‌ விரைக்கும்‌ மூன்று பல்‌ 
பட்டால்‌ முக்கால்‌ கடி, விடம்‌ தசையைப்‌ பற்றி ஏறும்‌, 
உடல்‌ வலிக்கும்‌ நான்கு பல்பட்டால்‌ முழுக்கடி விடம்‌ 
எலும்பைப்‌ பற்றிஏறும்‌,விந்துஸ்கலிதமாகும்‌,மரணக்குறி 
கண்டு உயிர்‌ நீங்கும்‌. 
எட்டு வகை நாகத்திற்கும்‌ சகல விடத்திற்கும்‌ மருந்து? 


1 குப்பமேனி, அவுரி, ஆவிரைக்‌ கொல்லங்‌ 
கோவை கீழாநெல்லி ஆகிய ஐந்து வகை இவைகளையும்‌ 
இடித்துச்‌ சாறு பிழிந்து உள்ளுக்குக்‌ கொடுத்து உடம்பி 
லும்‌ துவாலை போடத்‌ தீரும்‌. ்‌ 

2 பேய்ச்சுரை, பேய்ப்புடல்‌, பேய்ப்பிர்க்கு பேய்‌ 
குமட்டி, சிறுபேய்க்குமட்டி இவைகளின்‌ சமூலத்தை 
நிழலில்‌ உலர்த்திச்‌ சூரணம்‌ செய்து மூன்று விரலளவு 
வெந்நீரில்‌ தொடர்ந்து கொடுத்து வரச்‌ சகல விடமும்‌ 

ங்கும்‌. 
a ல்‌ விடத்திற்கும்‌ நசியம்‌ 1 குப்யை மேனி இலை, 
வெற்றிலை, நவச்சாரம்‌ இவைகளை சிறுநீர்‌ விட்டு 
தட்டித்‌ துணியிற்‌ கட்டி நாசியில்‌ பிழிய சகல விடமும்‌ 
நீங்கும்‌. 2 தும்பையிலை அவுரியிலை, பெருங்காயம்‌, 
வசம்பு, வெங்காயம்‌, மிளகு இவைகளை சிறுபிள்ளை 
சிறுநீரில்‌ தட்டி துணியிலிட்டு மூக்கிலும்‌ காதிலும்‌ பிழிய 
விடம்‌ கீழ்‌ நோக்கும்‌. ்‌ ்‌ 
கடிவாயில்‌ பூசம்‌ மருந்து 1 தலைமுடியை சுருக்கி 
பசு வெண்ணெய்யில்‌ குழைத்துக்‌ கடிவாய்‌ வீக்கத்தில்‌ 
பூச வீக்கம்‌ வற்றும்‌. 2 அம்மான்‌ பச்சரிசியென்னும்‌ 
சித்திரப்‌ பாலாடையை அரைத்துப்‌ பூசி வர வீக்கம்‌, 
கடுப்பு, எரிவு தீரும்‌. தக்காளிவேர்‌, நாயுருவிவேர்‌ 
வைகளைச்‌ சிறுநீர்விட்டு அரைத்து கடிவாயில்‌ பூசி 
வர வீக்கம்‌ வற்றும்‌, உடம்பிற்‌ பூசி முறுக்க மயக்கம்‌ 
நீங்கும்‌: oo 


os 0° 


புழுதி 


8, ௫. பூ s [I 
வள்ளுவரும்‌ வண்டமிழ்‌ 
மருந்துவமும்‌ 


ஜப 
உலகத்தின்‌ முதல்‌ மெரழி தமிழ்‌ மொழி யென்பதும்‌, 
உலகத்தின்‌ முதல்‌ மக்களினம்‌ தமிழர்கள்‌ என்பதும்‌, 
எத்தனை உறுதிப்பாடுடையதோ அத்தனை உறுதிப்‌ 
பாட்டுக்கும்‌, உவகைக்கும்‌ உரியதானதும்‌, தமிழுடன்‌ 
பிறந்ததுமான தமிழ்‌ (சித்த) மருத்துவம்‌, i தரணியின்‌ 
முதன்‌ மருத்துவம்‌ என்பது” மறுக்கக்‌ மாற்ற வும்‌ முடி 
யாத தக்கசான்றுகளைக்‌ இகாண்டு பிறந்த £்டெத்தில்‌ 
பெருமைப்படும்‌ அனவுக்கு வளராது இருத்தலுடன்‌, பிற 
நாட்டினர்‌ புரிந்து கொள்ளாத கருவூலமாக தென்னகத்‌ 
தில்‌ இருந்து வருகிறது. 
Si “இந்த உண்மையை அறுதியிட்டு கூறும்‌ வகையில்‌ 
நமது உலகப்‌ பெரு நாவலரும்‌, முதற்‌ பாவலருமான 
வள்ளுவப்‌ பெருந்தகை தமது பொய்யா மொழியான 
-தமிழ்‌ மறையாகிய இபொதும்றையாம்‌ அறம்‌-பொருள்‌ 
“இன்பம்‌ என்ற முப்பாஸ்லக்‌ கொ ண்ட்‌ அமுதசுரபியாம்‌ 
திருக்குறலில்‌ பொருட்‌ பால்‌ அங்கவியல்‌ பகுதியின்‌ 
இறுதி அமைப்பில்‌ மந்து என்னும்‌ மாண்பான தலைப்‌ 
பட்டு வறும்பத்து உறின்‌ பாவிலும்‌ கீழ்க்கண்டவாறு பாடி 
சித்தாருத்தும்‌, அன்றும்‌ இன்றும்‌ இருக்கிறது என்றும்‌ 
இருக்கும்‌ என்பதை அறுதியிட்டுக்‌ கூறியுள்ளதை சித்த 
மருத்துவத்தின்‌ தன்மையைத்‌ தெரிந்து கொள்ளாதார்‌ 
தெரிந்து கொள்வார்களாகா. அவை வருமாறு : 


ல ந. மிகினும்‌ குறையினும்‌ நோய்‌ செய்யும்‌ நூலோர்‌ 
வளிமுதலா எண்ணிய மூன்று. 2 
இதன்‌ பொருள்‌) உண்ணும்‌ உணவு குறைவதாலும்‌ 


; £லும்‌ வாதம்‌-காற்று, பித்தம்‌-நெருப்பு, யம்‌- 
ப்பத்‌ ஆகிய முப்பிணிகளும்‌ உண்டாகலாம்‌. ள்‌ 


_00-0. In Public Domain. Digitized பயவா! Research Academy 


189 ்‌ 
2. மருந்து என்‌ வேண்டாவாளம்‌ யாக்கைக்கு 
அருந்தியது அற்றது போற்றி உணின்‌ 


(இ-ள்‌) முன்‌ உண்ட உணவு முற்றிலும்‌ .சீரணமான 
' நிலை தெரிந்துபின்‌ உணவுஉட்கொண்டால்‌ உடலுக்கு 
| மருந்து என்பதே வேண்டாம்‌. 


| 8. அற்றால்‌ அளவறிந்து உண்க அஃது உடம்பு 
க பெற்றான்‌ நெடிது உய்க்கும்‌ மாற... 5 


! (இ-ள்‌) முன்‌ உண்பது முற்றிலும்‌“ சீரணமாகிய நிலை 

! தெரிந்து பின்‌ உண்பதை சீரணமாகும்‌. அளவுக்கு 
உண்டு வரின்‌ உடல்‌ நோயணுகாமல்‌ நீண்டநாள்‌ 
விளங்கி இம்பை இன்பத்தை அனுபவிப்பதுடன்‌ மறுமை 
இன்பத்தையும்‌ அடையத்தக்கனவாய்‌ இருக்கும்‌. 


4. அற்றது அறிந்து கடைப்பிடித்து மாறல்ல 

துய்க்க துவரப்‌ பசித்து - ௬௮ பகல்‌ 
ப டல ப்‌ = 1 படம ட எம ல்க 
(இள) உண்ட உணவு அற்றததித்து பின்‌ பசி அதிகப்‌ 
'படும்‌ வேளையில்‌ வாதம்‌-பித்தம்‌-சிலேத்துமம்‌ ஆகிய 
நோய்களை விளைவீக்கரதனவற்றை உண்க! ஓன்றிற்‌ 
கொன்று விடத்தன்மை கொண்ட உணவுகளை மனம்‌ 
| போல உண்டு உணவை நஞ்சாக்கிக்‌ கொள்ள 
| வேண்டாம்‌. : Se 
| 5. மாறுபாடு இல்லாத உண்டி மறுத்து உண்ணின்‌ 
| * ஊறுபாடு இல்லை உயிர்க்கு. ்‌ ஒல 
| பஸ்‌ படு. விரோதம்‌ , இல்லாத... உணவினை 
இ (இ-ள்‌) மாது எப்பிணிகளும்‌ வந்து. உயிருக்கு, 
| துன்பம்‌ தராது. ம்‌ EAE IN 
£8. இழிவதிந்து உண்பான்‌ கண்‌: இன்பம்‌ பேமல்‌ 
நிற்கும்‌ கழிபேர்‌ இரையான்‌ கண்‌ தோய்‌ அகும்‌ ப்‌ 

-ள்‌) தாழ்ந்தவெனத்‌ தெரிந்தும்‌ [வில்ங்கினம்‌ போல்‌ 
(இ உணவு எடுப்பானிடத்தில்‌ வாதம்‌-பித்தம்‌- 
க லேத்துமம்‌ என்ற முப்பிணிகளும்‌ ஏகாமல்‌ - இன்புற்று? 


. இருக்கும: 


% 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy - அ 


190 


னு தீயன வன்றித்‌ தெரியான பெரிது உண்ணின்‌ 
நோய்‌ அளவின்றிப்படும்‌ 
(இ-ள்‌) _ஆய்வில்லாமல்‌ தீதுதரும்‌ நிலைதெரியாமல்‌ ' 
காலத்திற்குப்‌ புறம்பான உணவுகளை அதிகமாய்‌ உண்‌ 
போனிடத்தில்‌ நோயும்‌ அதிகமாய்‌ வளரும்‌. 
8. நோய்‌ நாடி நோய்‌ முதல்‌ நாடி அது தணிக்கும்‌ 
வாய்நாடி வாய்ப்பச்‌ செயல்‌ 
(இ-ள்‌) மருத்துவ அறிஞர்கள்‌ நோயின்‌ நிலையை 
நோக்கி அது வந்த காரணம்‌ தெரிந்தும்‌, தெளிந்தும்‌ 
அதனை தணிப்பிக்கத்தக்க மருந்துகள்‌ செய்க 3 
9. உற்றான்‌ அளவும்‌ பிணி அளவும்‌ காலமும்‌ 
கற்றான்‌ கருதிச்‌ செயல்‌ - 


(இ-ள்‌) ஆயுளைப்பலப்படுத்தும்‌ சித்தமருத்துவத்தைக்‌ 
கற்றுணர்ந்த மருத்துவ அறிஞர்கள்‌ ஆதுரன்‌ நோயுற்‌ 
றோன்‌ வயது உணவு காலம்‌ வேதனை, உறுதி பிணி, 
அளவு-சாத்தியம்‌ அசாத்தியம்‌ ஆரம்பநிலை நடுநிலை. 
இறுதி நிலை ஆகியவற்றை நன்கு தெளிந்து மருத்துவ 
நூல்களை நன்றே ஆய்ந்து மருந்து செய்க. 

10. உற்றவன்‌ தீர்ப்பான்‌ மருந்து உழைச்செல்வா 

னென்று அப்பால்‌ நாற்‌ கூற்றே மருந்து 

(இ-ள்‌) மருத்துவக்கலை என்பது நோயாளி, மருத்துவர்‌ 
மயுந்து, மருந்தை காலம்‌ தவறாமல்‌ கொடுக்கும்‌ 
செவிலியர்‌ (செவிலியர்‌-வளர்த்ததாய்‌ அக்காள்‌) ஆகிய 
நான்கு பிரிவினைக்‌ கொண்டது. அடுத்து நோயாளி 
கடமைகள்‌ நான்காவன.. பொருள்‌ வளம்‌, மருத்துவர்‌ 
வழி நிற்றல்‌. நோயின்‌ நன்மை உணர்ந்து நிற்றல்‌, 
மருந்தால்‌ ஏற்படும்‌ விளைவுகளைப்‌ பொருத்தல்‌ ஆகிய-2 
வையாகும்‌. மேலும்‌ நோயைத்‌ தீர்க்க வல்லாரின்‌ 
திறன்கள்‌ நான்காவன பிணி கண்டு. பயப்படாமை; 
நுட்ப அறிவுடைமை நோயினைத்‌ தீர்க்கும்‌ திறனுடை 
மை, மனம்‌-சொல்‌-உடல்‌ தூய்மையாய்‌ இருத்தல்‌. 


திர 


Domain. Digitized by Muthulakshmi‘Research Academy 
- Hy H ஆ னல்‌ 


| 19] 


i இம்மாதிரி திருவள்ளுவப்‌ பெகுமானால்‌ பாடப்பெற்ற 
| சித்த மருத்துவம்‌, செந்தமிழ்‌ நாட்டின்‌ தெய்வீக மருந்து 
மாய்‌, பல்லாயிரம்‌ ஆண்டுகட்கு முன்னரே வாழ்த்த பதி 
।ணென்‌ சித்தர்கள்‌ பல்பைந்தமிழ்‌ மருத்துவம்‌ பாங்காக 
।வளர்க்கப்பட்டிருந்தது. 
ர்‌ 
ந்‌ இப்படியாக சித்த மருத்துவம்‌ சீராக வளர்க்கப்பட்டு 
! இருந்த காரணத்தினால்தான்‌ முதல்பாவலர்‌ முத்‌ தமிழர்‌ 
கண்ட சித்த மருத்துவத்திற்கு திருக்குறள்‌ பொருட்பால்‌ 

அங்கவியல்‌ பகுதியில்‌ அழகாக ஆய்வு செய்து “மருந்து” 
என்னும்‌ தலைப்பிட்டு சித்த மருத்துவத்திற்கே உரிய 
தான முப்பிணியென்றவா த-பித்த சிலேத்துமத்‌ தன்மை 
களையும்‌ தெள்ளத்‌ தெளிவாய்‌ விளக்கி வையகம்‌ அறியு 
மாறு செய்துள்ளார்‌ 
... இத்தகு பெருமைவாய்ந்த சித்த மருத்துவத்தின்‌ 
சேய்களாக ஆயுர்வேத மருத்துவமும்‌ யூனானிமருத்துவ 
மும்‌ பிறந்து அக்காலத்தில்‌ ஏற்பட்ட அரசியல்‌ மாற்றங்‌ 
களுக்கேற்ப தன்னை பலமுடையதாகவும்‌, வளமுடைய 
(தாகவும்‌ ஆக்கிக்கொண்டு இந்திய உபகண்டத்தின்‌ 
பல்வேறு பாகத்திலும்‌ முறையே கல்லூரிகளையும்‌ 
மருத்துவ விடுதிகளையும்‌ அமைத்துக்‌ கொண்டுள்ளது. 


| இவை இவ்வாநிருக்க அன்னிய ஆட்சி காரணமாய்‌ 
(அருந்தமிழ்‌ சித்த மருத்துவம்தான்‌ பிறந்த மண்ணிலே 
பேணுவாரற்று அழியும்‌ தருவாயில்‌ இருந்து கொண்டு 
டிருந்த வேளை தென்பாண்டி நாடான திருநெல்வேலி, 
நாஞ்சில்‌ நாடு உள்ளிட்ட கோட்டை மருத்துவர்களும்‌ 
குமிழ்நாடு முழுமையுமுள்ள குறுநில மன்னர்களும்‌ 
வளர்ச்சிப்‌ பணி செய்து சித்த மருத்துவத்தைச்‌ த்து 
வந்தார்கள்‌. இதல்பின்‌ நீதிக்கட்சி பிரமுகர்‌ ன 
நாலும்‌, பண்டித எஸ்‌.எஸ்‌. ஆனந்தம்‌ மற்றும்‌ பல சித்த 
பருத்துவ அறிஞர்கள்‌ பலராலும்‌ சித்த மருத்துவத்தை 
ர வளர்க்கும்‌ பணி உருவாகி வளர்ந்து வத்தல்‌. 
1 ன்பின்‌ சித்த மருத்துவர்கள்‌ ஒரே சங்கத்தின்‌ கழ்‌ 
சயல்படாமல்‌ ஆளு கொரு சங்கம்‌ வைத்து ஒவ்வொரு 
யரும்‌ தான்‌ தொக்கி லம தர்லா அன்த தன 
புரசினருக்கு அறிவித்து கழக அரசு வந்தபின்‌ 
ந்த மருத்துவத்‌ துறைக்கு செய்யவிரு கும்‌ 
றந்த மாற்றங்களை நல்ல செயல்களை ற்‌ 


CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy வ 


கணை. 


192 


விடாமல்‌ பாலுக்கும்‌ காவல்‌. -பூனைக்கும்‌ தோழன்‌” 
என்ற நிலையில்‌ சிலர்‌ சித்தமருத்துவ வளர்ச்சி நிலையில்‌ 
தேவை இல்லாத திடீர்‌ திருப்பங்களை உண்டு பண்ணி 
வருகிறார்கள்‌. இந்த நிலை நீங்க தமிழ்நாடு அரசு“ 
விழிப்புடன்‌ சுறுசுறுப்பாய்‌ செயல்பட்டால்‌, சித்த 
மருத்துவம்‌ உலகப்‌ புகழ்பெரும்‌ என்பது உறுதி, 


உலகெல்லாம்‌ அன்புவோங்கி - * a 
ஒருமைப்பா.டுயர்க வாழ்க! ; 

ந லமுடன்‌ வளங்க' ளோங்கி 

* நற்ற்மிழ்‌ வையம்‌ வாழ்க! 


4] ரர்‌ 


நன்‌ நலம்‌ வளர்க! வாழ்க!! ன 


நற்கிதத்‌ மருத்துவம்‌ ன சல்லி: a 
“*நல்வாழ்வுக்‌ களஞ்சியம்‌; என்றென்றும்‌ * 
“சற்குரு சித்தருள்‌ முதல்‌ சித்தன்‌ 
தவச்சிவன்‌ முருகன்‌ திருவருளால்‌ 
. அற்புதர்‌: அருட்பெருஞ்‌ சித்தர்மணி 
ஆறுமுகநாதர்‌ படைத்தளித்த 
இந்தி மருத்துவம்‌ மக்களிடை 
“ நன்நலம்‌ வளர்த்து வாழியவே, 


2 ட்ப டப ப 
ar 


, பதினென்‌ சித்தர்காதி போற்றி 
சித்தமருத்துவம்‌ என்னும்‌ நல்வாழ்வுக்‌ "களஞ்சியம்‌, 
ஆல 3 - நிறைவானது. _ ்‌ ௩ 4 


AN படி 
ப ்‌ “tr 


 CC-0. In Public Domain. Digitized by Muthulakshmi Research Academy A 


முதியபத்தகளிளக்ய?) வக 
துலங்கும்‌ - 


S க்ஸ்‌ ்‌ சீல ப 
ஹை மைபா 9662600208 


இங்க 


௮4 அக்‌. அகடமி ஸ்ட ன, 
இஸ 


